மலர்‌ 16] ஜூலை-அக்டோபர்‌ 1980 [இதம்‌ 9, 10, 11, 12 


இணைப்பிதழ்‌ விலை ரூ. நான்கு ர 


“A 


i ண ச i - பாட அது 
1௧ தர 4 பல்கர்‌ i த்க்‌ 


மூலிகை மன்னரும்‌, கோடி. சித்தரும்‌' 


உள்ளே 
நம்‌ நாட்டு மூலிகைகள்‌ (கொள்ளு) பக்‌. 14 
சங்க காலத்தில்‌ ATS மருந்து பரக ௮0. 
ஒப்கீர்யா வராமலீருக்க Sire CfA | 
பண்டைய கருத்தரிக்கும்‌ அறிகுறிகள்‌ நக 33 


ஆசிரியர்‌ 


கண்ணப்பருக்கு 


ஆண்டு அறுபது 


அமரர்‌ கண்ணப்பர்‌ அவர்களின்‌ அறுபதாண்டு தொடக்கம்‌, 
கடந்த ஜூலை மாதம்‌ 7ஆம்‌ தேதி வப்‌ அமைதியான முறை 
யில்‌ கொண்டாடப்‌ பெற்றது. 

59-வது வயதின்‌ எல்லையில்‌ அவர்கள்‌ இருந்தபோது--ஒரு 
நாள்‌ கூறினேன்‌ 

“ அப்பா ! உங்களுக்கு அடுத்த ஆண்டு ₹ ரஷ்.டி.யப்த 
பூர்த்தி ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில்‌, வாசகர்கள்‌ புடை 
சூழ; அமைச்சர்கள்‌ பாராட்ட, வாரியார்‌ சுவாமிகள்‌ தலைமையில்‌ 
விழா எடுப்பேன்‌ ?' என்று நான்‌ பொங்கும்‌ மகிழ்ச்சியோடு கூறி 
யதைக்‌ கேட்டு புன்‌ சிரிப்புடன்‌ :* பார்க்கலாம்‌?” - என்றார்‌. இன்று 
அறுபதாண்டு வந்தது. விழாவும்‌ நடக்கின்றது. ஆனால்‌, காலன்‌ 
அவரை தம்மிடமிருந்து பிரித்துவிட்டான்‌. உருவத்தைப்‌ பறிக்க 
முடிந்தது ; ஆனால்‌ நினைவுகள்‌ மலர்ந்துகொண்டே இருக்கின்றன. 

அந்த “மலரும்‌. நினைவுகளை” நெஞ்சில்‌ தேக்கிக்‌ கொண்டு-- 
அறுபதாண்டு விழாவை எளிமையாகக்‌ கொண்டாடினோம்‌. 

9-7-80 அன்று அருமை அன்னையாருடன்‌, இளவல்‌ ௧. பாபுவும்‌ 
உடன்சென்று, இயற்கை எழில்‌ கொழிக்கும்‌ மூலிகைவனம்‌ 
பர சைலத்திற்கு!ச்‌ சென்று, ** தந்தையின்‌ ஆன்மா அமைதியுற?” 
அங்கு வழிபாடு செய்து வந்தனர்‌, 

ராயபுரத்தில்‌ அன்னை தெரசா அவர்களின்‌ ஆதரவில்‌ நடை 
பெற்றுவரும்‌ 800- அனாதைக்‌ குழந்தைகட்கு, அவர்‌ பிறந்தநாள்‌ 
அன்று உணவுபடைத்துக்‌--கொண்டாடிலோம்‌. 

அறுபதாண்டு விழாவில்‌ நடத்தவேண்டிய நிகழ்ச்சிகளை 
மதுரைத்‌ தமிழ்‌ மாநாட்டில்‌ “சித்த மருத்துவ ஆய்வரங்கமரக” 
நடத்திஃகொண்டாடுவோமாக ! ர, வே. 


i 3 
்‌ [வினி வருகின்‌ ற இறையே ! க 
» 
al கவிஞர்‌ ௧. ௮. பிரகாசம்‌, கொடுமும ட 
(/ ச்‌ 
3 கந்தனே கடம்பனே, கதிர்வடி வேலனே, இ: 
இ: கலியுக வெற்றி நாயகனே ! 5 
(ஓ எந்தன்‌ உளத்திலே இணைபிரி யாமலே 3 
‘i இருந்தொளிர்‌ கின்ற குகனே ! (கந்த) ட 
39 ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லாத அரும்பெரும்‌ ர்‌ 
சோதிக்குள்‌ சோதியா னவனே ! இ 
டி நீதியும்‌ நேர்மையும்‌ நிலைபெற்ற மனத்திலே டு 
ப நீங்காத இன்பமா னவனே ! (கந்த) ல 
[2 வாதமும்‌ பேதமும்‌ வேதமும்‌. தாண்டியே 35 
A வயங்கிடும்‌ வாய்மை முதலே! ஓ 
42 மேதகு மாதவர்‌ சித்தர்கள்‌ யாவரும்‌ ட 
டு வேண்டிடும்‌ கருணை முகிலே! ' (கந்த) ம்‌ 
ம்‌ சித்தமா மருத்துவச்‌ செம்மலார்‌ கண்ணப்பர்‌ ர்‌ 
1 சிந்தையுள்‌ நின்ற நிறையே ! த ஜூ 
“2 வித்தகம்‌ மேவவே மூலிகை மணீவழி டே 
yl விளங்கிடும்‌ மெய்ம்மை மறையே ! (கந்த) ட 


12. 


டி மயிலோடும்‌ வேலோடும்‌ வளர்சேவற்‌ கொடுடா பம இர்‌ 
0 வள்ளிதெய்‌ வானை யோடும்‌ இ: 
டி பயில்கின்ற இயல்போடு எனைத்தடுத்‌ தாட்கொளப்‌ ன்‌ 
ப பவனிவரு கின்ற இறையே ! (கந்த) 


SEIRRIPSPSESCY ப பக்த CRE IS ASI ON 


ஐந்தாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டை 
யொட்டி 

“மூலிகை மணி' வெளியிடும்‌ 

அ வ ப்ப ப ப ப ப ப ப டயயய்யயயயயம்‌ 

நறு மருந்துவ ஆய்வு 

% நுட்பமான கருத்துகள்‌ 

இதுவரை வெளிவராத ரகசியங்கள்‌ ள்‌ i 

நவீனமருத்துவத்தில்‌ சித்த மருந்துகள்‌ ௫ 

ஆராயப்படும்‌ முறைகள்‌ 

முலிகை மருத்துவ மாண்புகள்‌ 

அண்மைக்கால ஆராய்ச்சிகள்‌ 

ஆய்வரங்கக்‌ கட்டுரைகள்‌ 


இவற்றுடன்‌ 
இது வெளிவராத ஏட்டுச்சுவழயான 
போகர்‌ கற்ப முறைகள்‌ 
எனும்‌ ஏட்டுச்சுவடி- முழுதுமாக 
மலரின்‌ ஒரு பகுதியாக அச்சாகி வருகிறது 
பெரிய அளவில்‌ ( கிரெளன்‌ 1 ) 3 
200 பக்கங்கள்‌ விலை ரு. 25-00 
மூலிகைமணி வாசகர்கட்கு என சலுகை விலை ரூ. 20-00 
காகித விலை காரணமாக குறைந்த அளவில்‌ பிரதிகள்‌ 
அச்சாகியுள்ளன 
(தேவைக்கு ரூ, 20/- மட்டும்‌ கீழ்க்கண்ட முகவரிக்கு 
M 0 முலம்‌ அனுப்புங்கள்‌--எங்கள்‌ செலவில்‌ அனுப்புகிறோம்‌ 


Ra? 


RK 


அவம்‌” 


முகவரி : க. வேங்கடேசன்‌, 
மூலிகைமணி அச்சகம்‌, 1 
9, கீள்‌ ரோட்‌ கிழக்கு, செனய்நகர்‌, _- 
சென்னை - 30. : 
பாதுகாத்துப்‌ போற்றவேண்டிய அரிய கட்டுரைகளின்‌ 
தொகுப்பு 


“ சித்த மருத்துவ ஆய்வு மலர்‌ ?” 


உ = 
மூலிகை வனமே! முருகா நாட்டு வளம்‌ !! ' 
ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்தினிளம்பிறை போலு மெயிற்றனை 
நந்திமகன்தனை ஞானக்‌ கொழுழ்‌, 


னான்‌ 


ம கா 


ஷு, ஆகஸ்டு, செப்டம்பர்‌, அக்டோபர்‌ 1980 : 


மலர்‌ | பெனந்தீரி ஷு ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இதம்‌, 10, 
ANE அன 
டக சத அ, அன்பார்ந்த 
முலிகை உல யத வாரியார்‌, வாசகர்‌ பெருமக்களே ! 
வேலூர்‌ டாக்டர்‌ பல்‌ 
ஏ. ஆர்‌. கண்ணப்பர்‌ அவர்கள்‌ | த்க்‌ 
[0] இந்த இதழுடன்‌ [6-வது ஆண்டு 

நிர்வாக ஆசிரியர்‌ முடிகிறது. “அடுத்த இதழிலிருந்து 

௧, வேங்கடேசன்‌ எம்‌. ஏ. 17-வது ஆண்டு தொடங்குகிறது. 
’ டு ப நெருக்கடிகளும்‌ இடர்ப்பாடுகளும்‌, 


ஆதவனைக்‌ கண்ட பனிபோல்‌ 
தங்கள்‌ ஆதரவால்‌ மெல்ல விலகி 
வருகின்றன. இப்போதெல்லாம்‌, 
அட்டைப்‌ படம்‌ மிகவும்‌ கவர்ச்சி 


அறிஞர்‌ குழு 
டாக்டர்‌, இலலிதா கரமேசுவரன்‌ 
துணை முதல்வர்‌, சென்னை 
மருத்துவக்‌ கல்லூரி. . 


டாக்டர்‌. சுப்‌. சண்முகநாதன்‌ . - யாக இருப்பதால்‌, இதழ்கள்‌ சந்தா 
- முதல்வர்‌, தனபா (1 அன்பர்கட்குச்சரிவர போய்ச்சேர 
கல்லூரி, சென்னை-80. வில்லை என்பதைப்‌ புகார்‌ மூலம்‌ 
டாக்டர்‌ சிற்சமை அதியலாயிற்று, அவர்கட்கு மீண்‌ 

[0] டும்‌ புத்தகம்‌ அனுப்பியுள்ளோம்‌. 


இணைப்பு இதழ்‌ 


ஐந்தாம்‌ உலகத்தமிழ்‌ மாநாட்டை 
விலை ரூ. 4-00 யொட்டி, 
நிர்வாக அலுவலகம்‌ ₹ ் ப்‌ 
ஆசிரியர்‌ : முலிகை மணி மூலிகை மணி வாசகர்கள்‌ 
9, கிளப்‌ ரோட்‌ கிழக்கு, சென்னைப்‌ பல்கலைக்கழக - 
செனுய்நகர்‌, சென்னை-80. வேதியியல்‌ துறையினர்‌ 
அல்லி வர்‌ ம்டரனில்லி பக்கப்‌ பெக்‌ விவரி [900 அவி 


எல்லோரும்‌ இன்புற்றிருக்க நினைப்பதுவே 
அல்லாமல்‌ வேறொன்றறியேன்‌ பராபரமே. 


மூலிகை மணி - 4 ஆடி ஜப்பசி 


ET வவ் வா வடட 


சென்னை மருத்துவக்‌ கல்லூரி 
மருந்தியல்‌ துறையினர்‌ 
ஆர்வமுடன்‌ பங்கேற்கும்‌ அரிய, 


“சித்த மருத்துவ ஆய்வரங்கம்‌? 

மதுரையில்‌ சனவரி, 7, 8 ஆகிய இரு VED நடத்த ஏற்படக்‌ 
உள்ளது. 

இந்த ஏற்பாட்டிற்கென மூலிகைமணி வாசகர்கள்‌, முழுமனதுடன்‌ 
நன்கொடை வழங்கியுள்ளனர்‌. அவர்கட்குக்‌ தனிப்பட்ட ௫ முறையில்‌ 
நன்றி செலுத்தியிருப்பதுடன்‌-—இவ்விகற்‌ மூலமாகவும்‌ நெஞ்சு 
நிறைந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 

மதுரையில்‌ மாநாடு முடிந்தபின்‌ சனவரி [5-க்கு.மேல்‌, கார்த்திகை, 
மரர்கழி--இதழ்கள்‌ வெளியிடப்பெறும்‌. நிறைய செய்திகளுடன்‌ 
சித்த மருத்துவ ஆய்வரங்க நிகழ்ச்சிப்‌ படங்களுடன்‌ வெளிவரும்‌. 

மறவாமல்‌ மதுரைக்கு வாருங்கள்‌! மாண்புமிகு சித்த 
மருத்துவத்தின்‌ திறனை ஆராயலாம்‌! வணக்கம்‌. 


நன்றி: கஃவே.. 


© 922 E22 30:60 85 60-05 :60000005 -05 00000 :05-05005 60 
மதுரை மாநாட்டில்‌ 
ஆசிரியர்‌ ௧. வேங்கடேசன்‌ 
அவர்களைக்‌ கீழ்க்கண்ட முகவரியில்‌ சந்தித்து உரையாடலாம்‌ 


“மதுரை சித்ரா நியூஸ்‌ ஏஜன்ஸி' 
16-ஏ, பெருமாள்கோயில்‌ தெற்கு மாட வீதி, 
மதுரை. 


5-1-81 முதல்‌ 10-1-81 வரை சந்திக்கலாம்‌ 
மதுரை தமிழ்மாநாட்டு கண்காட்சியில்‌ 
இந்திய மருத்துவத்துறை அரங்கில்‌ 
“முலிகை மணியின்‌ வெளியீடுகள்‌ 
விற்பனைக்குக்‌ கிடைக்கும்‌, வாசகர்கள்‌ வாங்கப்‌ ॥யன்பெறலாம்‌. 
ஷை; cfr 821920: 68 68> Poco cr cBocRr cp 


ட 


முலிகை வரே ! நாட்டு வளம்‌ !! 


ABE © உலகத்‌ தமிழ்‌ மாநாடு 
மூலிகை மணியின்‌ 


சிந்த மருத்துவ ஆய்வரங்கம்‌ 
நாள்‌: 71-84 & 81-81 - 
்‌ இடம்‌ ; க்‌ ஆரிய பவன்‌ -மேல மாசி வீதி; . 
ல்‌ ்‌ (திருமூலர்‌ அரங்கம்‌) மதுரை. 
அன்புடையீர்‌, DAES க 


வணக்கம்‌. 


ஐந்தாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டைச்‌ 
சிறப்பிக்கும்‌ நோக்கில்‌, 
மூலிகைமணி வாகர்கவ்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்கழக 
உயிர்‌ வேதியியல்‌ துறையினர்‌ 
x சென்னை மருத்துவக்‌ கல்லூர்‌ 
்‌ மருந்தியல்‌ துறையினர்‌ 
பங்கேற்கும்‌, “சித்த மருத்துவ ஆய்‌ 1 "4 
வரங்கம்‌' பின்கண்ட நிகழ்ச்சி நிரலில்‌ ; 
உள்ளவாறு நடைபெறும்‌. 
அமைச்சர்களும்‌, சான்றோர்களும்‌, 
அயலக அறிஞர்களும்‌, கலந்து 
கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கும்‌ 
இவ்‌ வரிய ஆய்வரங்கில்‌, தாங்கள்‌ 
கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டு 
I கிறேன்‌. 
மிந்த மருந்துவத்தின்‌ தீறம்‌ பாட 
சீரார்‌ மதுரைத்‌ திருநகரில்‌ திரள்வோம்‌. 
ப அன்புடன்‌ அழைக்கும்‌, 
க. வேங்கடேசன்‌, 
ஆசிரியர்‌, மூலிகை மணி 


திருமூலர்‌ 'திருவருவம்‌ 


நிகழ்ச்சி நிரல்‌ 
இருப்பவை காப்போம்‌ ! ட்ந்தவை மீட்போம்‌ !! 
முதல்‌ அரங்கம்‌ 
17--1--781 காலை 10 மணி 
தலைமையுரை: ாவல$ரறு, பெருஞ்சித்திரனார்‌ அவர்கள்‌ 
-(ஆசிரியர்‌, *தென்மொழி”) 
வாழ்த்துரை: நவந்நீரு. ல 
குன்றக்குடி அடிகளார்‌ அவர்கள்‌ 
ஆய்வரங்கம்‌ தொடக்கவுரை: மாண்புமிகு அமைச்சர்‌ 
இராம்‌. வீரப்பன்‌ அவர்கள்‌ 


ஆய்வுரைகள்‌ 
தலைப்பு : சித்த மருத்துவ இலக்கியமும்‌, வரலாறும்‌ 
டாக்டர்‌ மாணிக்கவாசகம்‌ -- சித்தர்களின்‌ மறைமொழி 
திரு. மா. சந்திரமூர்த்‌ _ கல்வெட்டு, பட்டயங்களில்‌ 
மருத்துவர்‌ செய்திகள்‌ 
முலிகைமணி ௧. பாபு - பழமொழிகளில்‌ 
சித்தமருத்துவம்‌ 

டாக்டர்‌ இராமச்சந்திரன்‌ - “சோதீடமும்‌ மருந்துவரும்‌, 

்‌ ஒர்‌ ஆய்வு 


இரண்டாம்‌ அரங்கம்‌ 
1-181 பிற்பகல்‌ 2-30 மணி 
தலைமை : டாக்டர்‌ சி. எஸ்‌. உத்தமராயன்‌ அவர்கள்‌ 
வாழ்த்துரை : டாக்டர்‌ தமிழண்ணல்‌ 
தொடக்கவுரை : டாக்டர்‌ ஆனந்தகுமார்‌ 
ஆய்வுரைகள்‌ 
*-. சிந்த மருத்துவத்தை 
வளர்த்த பரம்பரைகள்‌ 
- சிந்த மருத்துவந்தின்‌ 
அறிவியல்‌ கூறுகள்‌ 


டாக்டர்‌ சிற்சபை 


டாக்டர்‌ தேவதேவன்‌ 


வ 


திரு. குமார உ வாமி _ அண்மைக்கால முலிகை 
ஆராய்ச்சிகள்‌ 


_ இருத்‌ வசந்தா சகஜானந்தன்‌ - சிந்த மருத்துவத்தில்‌ 


உணவுக்‌ கட்டுப்பாடு 
ருமதி ருக்மணி வேங்கடேசன்‌ - நகரத்துக்கு வரும்‌ 
நாட்டு மருந்துகள்‌ 
மாலை 6 மணிக்கு 
யாகாசன அசிரியர்‌ நிர. ஓ. ஆர்‌. சீனிவாசன்‌ அவர்கள்‌ 
“நலவாழ்வு கரும்‌ யோகாசனங்கள்‌? 
எனும்‌ பொருளில்‌ செய்முறை விளக்க உரை ஆற்றுவார்‌. 
உற்று நோக்குவோம்‌ ! ஒப்பு நோக்குவோம்‌ !! 
மூன்றாம்‌ அரங்கம்‌ 
8-1-8515 காலை 10 மணி 
ஜம: பரக்டர்‌ இலலிதா காமேசுவரன்‌ 
“ நவீன ஆய்வில்‌ சிந்ந மருந்துகள்‌ ”” 
எலூம்‌ கண்காட்சியை, மாண்புமிகு அமைச்சர்‌ 
“கே. ஏ. கிருட்டிணசாமி , அவர்கள்‌ 
திறந்துவைத்து வாழ்த்துவார்கள்‌. 
ஆய்வரங்கத்‌ தொடக்கவுரை : 
திருச்சி ஆர்‌. செளந்தரராசன்‌. எம்‌. எல்‌. ஏ., 
(முன்னாள்‌ நலவாழ்வுத்‌ துறை அமைச்சர்‌) 
ஆய்வுரைகள்‌ - 
தலைப்பு : “நவீன ஆராய்ச்சியில்‌ சித்த மருத்துவம்‌” 
EEE EEE PEE 


நீக. ௧. வேங்கடேசன்‌ _ ஒப்பு நோக்கில்‌ சிந்த மருத்‌ 
_ நுவமும்‌, நவீன மருத்துவமும்‌. 
டாக்டர்‌ பா குமந்தைவேலு - முலிகை 6வதியியல்‌ முறைகள்‌ 
தீரு. ௬.விசுவநாதன்‌ _ சிந்த மருந்துகளைப்‌ பற்றிய 
நவீன மருந்தியல்‌ துறை 

/ ஆய்வு முறைகள்‌ 


டாக்டர்‌ தூ. விநாயகம்‌ - ருந்தியல்‌ ஆய்வுகள்‌ நடும்‌ சில 
: மூலிகைகளின்‌ பண்புகள்‌ 
டாக்டர்‌ பஷீர்‌ அகமது _ சில சித்த மருந்துகளைப்‌ பற்றிய 
மருந்தியல்‌ சோதனை முழவுகள்‌ 
நான்காம்‌ அரங்கம்‌ 
81-81 பிற்பகல்‌ 2-30 மணி 
தலைமை: டாக்டர்‌ இ. ரா. ப. சண்முகசுந்தரம்‌ 
வாழ்த்து: தீரு. முருகன்‌ (மாநகராட்சி உறுப்பினர்‌, 
மதுரை மாநகராட்சி) 
தொடக்கவுரை : மாண்யமிக. ௧. இராசாராம்‌ அவர்கள்‌ 
(சட்டப்‌ பேரவைத்‌ தலைவர்‌, 
தமிழ்நாடு அரசு) 
ஆயிரம 
டாக்டர்‌ இராதா சண்முகசுந்தரம்‌ 
_ நீரிழிவு நோயும்‌ அதனைக்‌ குணப்படுத்தும்‌ முறையும்‌ 
டாக்டர்‌ பன்னீர்செல்வம்‌ ்‌ 
_ சிறுருறிஞ்சா இன்சுலின்‌ உற்பத்தியைத்‌ தூண்டுதல்‌ 
திர, தண்டபாணி 


-_ உரீர்‌வேதியியல்‌ கண்ணோட்டத்தில்‌ சிந்த மருத்துவம்‌ 


செல்வி, உமா- தமனி அடைப்பு நோய்‌ போக்கி 
செல்வி. அருணா 
_ சிந்த மருந்துவம்‌ ஓர்‌ ஆராய்ச்சிக்‌ கண்ணோட்டம்‌ 
“மாலை 6 மணிக்கு 
கண்ணப்பரின்‌ “நம்‌ நாட்டு மூலிகைகள்‌”: 
(வண்ணம்‌ புகைப்படக்‌ காட்சி உரை) ' 


பழமைக்குப்‌ பழமையாய்‌ புதுமைக்குப்‌ புதுமையாய்‌ 
கன்னித்‌ தமிழைப்போல்‌ கற்போர்‌ நெஞ்சில்‌ 
கவின்மிகு கலையாய்‌ மிளிர்ந்து ஆய்வோர்‌ 
அறிவில்‌ அரிய உண்மைகளை உணர்த்தும்‌ 
சிந்த மருத்துவத்தின்‌ புகழ்‌ பாட 
சீரார்‌ மநுரைத்‌ திருநகரில்‌ சந்திப்போம்‌ ! சிந்திப்போம்‌ !! 


இரண்டு நாள்‌ கருத்தரங்கிலும்‌, மூலிகை மணி 
வெளியீடுகள்‌, தயாரிப்புகள்‌ விற்கப்படும்‌. 


AL 


கண்ணற்ாரின்‌ 
மூலிகை மருந்துவம்‌ 


(கண்ணர்யரின்‌ 30 ஆண்டுக்கால அனுபவ 
ஆய்வு மருந்நுவ முறைகள்‌) 


தொகுப்பு: “சீந்நில்‌ கொடியோன்‌” 


(சென்ற இதழ்த்‌ தொடர்ச்சி) 


11. வேப்பங்காரம்‌... 


... குழந்தை பிறந்தது முதல்‌ ஐந்து வயதுவரை ஓரு நோய்‌ நொடியு 

மின்றி ஆரோக்கியமாக பாதுகாத்துவந்த பழம்பெரும்‌ முறையில்‌, 

வேப்பங்கார உருண்டை மிகச்‌ சிறந்ததாகும்‌. தற்காலத்‌ தாய்‌. 

மார்கள்‌ குழந்தை ஒரு தும்மல்‌ போட்டாலும்‌ போதும்‌! உடனே 

ட டாக்டரிடம்‌ சென்று ஒரு மிக்சர்‌ இரண்டு மாத்திரை, முடிந்தால்‌ புட்‌ 

ட டத்தில்‌ ஒரு ஊசியும்‌ நறுக்கென்று போட்டுக்‌ கொண்டுவந்து விடு 

வார்கள்‌. நரக வேதனை அனுபவிக்கிறது நாகரீகத்தில்‌ பிறந்த குழந்‌ 

தைகள்‌. இதற்கெல்லாம்‌ வேப்பங்காரமே விமோசனம்‌ என்பதை 

தாய்மார்கள்‌ மறந்துவிட்டார்கள்‌. குழந்தைகளுக்கு எண்ணெய்‌ 
ஸ்நானம்‌ முடிந்ததும்‌ உடம்பைக்கூட துவட்டமாட்டார்கள்‌. 


வேம்பின்‌ கொழுந்து இலை சிறிதளவு, இரண்டு மிளகு, பத்து 
சீரகம்‌ இவைகளை மைபோல முன்னதாகவே அரைத்து வைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. அதில்‌ சுண்டைக்காய்‌ அளவு உருண்டை வெற்‌ 
நீரில்‌ கொண்டு பாலாடையில்‌ கரைத்து குடிக்கச்‌ செய்வார்கள்‌. சில 
குழந்தைகள்‌ குடிக்காமல்‌ சண்டித்தனம்‌ செய்யும்‌. செல்லக்‌ குழந்தை 
யாயிற்றே என்று விட்டுவிடுவார்களா ! அதுதான்‌ இல்லை, விடாப்‌ 
. பிடியாய்‌ காலில்‌ போட்டு அமுக்கி மூக்கை அழுத்திப்‌ பிடித்து எப்படி 
யாவது உள்ளுக்குத்‌ தள்ளி விடுவார்கள்‌. பிறகு பாருங்களேன்‌. 
முக்கலும்‌, திணறலும்‌ ஆகி மார்பில்‌ உள்ள கபமெல்லாம்‌ உடனடி 
த யாக வெளிவரவும்‌ தாயானவள்‌ தொண்டையில்‌ விரலை விட்டு 
மூக்கின்‌ வழியாக ஊதி எடுத்தும்‌, வெளிவரும்‌ கோழையை அகற்றி 
மீண்டும்‌ ஒரு சொம்பு தண்ணீர்விட்டு கழுவிய பின்புதான்‌ உடம்பைத்‌ 
துவட்டி.விடுவார்கள்‌. இப்படித்தான்‌ நாம்‌ அனைவரும்‌ வளர்ந்தோம்‌ 
அல்லவா ? ஆனால்‌ இன்னும்‌ கிராமத்திலுள்ள தாய்மார்கள்‌ வேப்‌ 
பிலையை மறக்கமாட்டார்கள்‌. நவீன நாகரீகத்தில்‌ ஆழ்ந்த: நகர 

1& 


மூலிகை மணி - 10 ஆடி--ஐப்பசி 
mT வல பவப்‌ 


நங்கையர்களே ! உங்கள்‌ குழந்தைகளையும்‌ காப்பாற்ற பராசக்தியின்‌ 
தயவை நாடுங்கள்‌ ! 


12. பித்த வெடிப்புக்கு... 


வேப்பிலையை அரைத்து சிறிது மஞ்சளும்‌ சேர்த்து பொன்னுக்கு 
வீங்கி என்னும்‌ புட்டாலம்மைக்குப்‌ பற்று இட அவை விலகும்‌. இதை 
நகசுற்றி ஊர்சுற்றி என்ற கை கால்‌ விரல்களில்‌ ஏற்படும்‌ வீக்கங்‌ 
களுக்குப்‌ போட குணமாகும்‌, பித்த வெடிப்புகள்‌ உள்ளங்கை, கால்‌ 
பாதம்‌, ஓரங்களில்‌ ஏற்பட்டு ரணமாகி எரிச்சல்‌ ஏற்பட்டு உபாதை 
தாளாமல்‌ இரவெல்லாம்‌ எழுந்து உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள்‌ 
எல்லாம்‌ 10 நாளைக்கு தவருமல்‌ சிறிது மஞ்சளையும்‌ வேப்பிலையும்‌ 
அரைத்து மேல்படி வெடிப்புகள்‌ மேல்‌ தடவி வாருங்கள்‌. ்‌ 


13. கண்களுக்கு நாயூருவி அஞ்சனம்‌ 


கண்களுக்கு கண்ணாடி வேண்டாம்‌ என்பவர்கள்‌ பார்வை மங்‌ 
கும்போது நாயுருவி இலையில்‌ செய்த அஞ்சனம்‌ தீட்டி. வரலாம்‌. 
அத்துடன்‌ கண்ணாடி போட்டு அலுத்து விட்டவர்களும்‌ இதை 
போட்டுவர கண்பார்வை திரும்பக்‌ கூடும்‌. 


முறை விவரம்‌: மழை பெய்து இலை செழிப்பாக வளருங்காலத்‌ 
தில்‌ இலைகளை நிறைய சேகரித்து இடித்துச்‌ சாறுபிழிந்துக்கொள்ள 
வும்‌, இந்தச்‌ சாற்றை மெல்லிய பருத்திநூல்‌ துணியால்‌ நனைத்து 
பிழியாமல்‌ அப்படியே உலர்த்தவும்‌. இப்படி 7 முறை தோய்த்து 
அதே துணியில்‌ மேற்படி. சாறுகளை ஏற்றி உலர்ந்தவுடன்‌ திரியாக 
சுருட்டி. வைத்துக்‌ கொண்டு பசு நெய்யைப்‌ பழகிய மண்‌ அகலில்‌ 
விட்டு சுருட்டி வைத்த திரியை அதில்‌ போட்டு விளக்கு போல 
ஏற்றி எரியும்‌ புகையை வேறு ஒரு ஓட்டில்‌ விளக்கெண்ணை தடவிப்‌ 
பிடித்து வந்தால்‌ புகை நிறைய படியும்‌. மேற்படி புகையாவும்‌ 
வழித்து ஒரு கண்ணாடிப்‌ பாத்திரத்தில்‌ எடுத்து சித்தாமணக்கெண்‌ 
ணையை அளவாக சேர்த்து மைபோல செய்து வைத்துக்கொண்டு 
தினம்‌ இரண்டுவேளை கண்‌ இமையில்‌ மைதீட்டுவது போல தீட்டி 
வந்தால்‌ பார்வை கோளாறுகள்‌ யாவும்‌ விலகும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


கண்‌ கெட்ட பிறகா சூரிய வணக்கம்‌ 2 


ஆடி ஐப்பசி 11 - மூலிகை மணி 


பப ப பஅபபஅபப।ப்்ப்பப்பப்பயியியமயய்‌ 


14, மார்புச்சளி அடைப்பு நோய்க்கு ' 


சுவாசப்‌ பையில்‌ நெடுநாட்களாக தேங்கிய சளி கெட்டியாக 
இறுகி மஞ்சள்‌ நிறமாகி வெளியேறாமல்‌ சுவாசம்‌ ஸஅிடும்போது சளி 
மின்‌ துர்கந்தம்‌ நோயாளிக்கே அருவருப்பை உண்டு செய்யும்‌. 
மூச்சு விடும்போதும்‌ இருமும்‌ போதும்‌ கொள கொள என்ற சப்தம்‌ “ 
அருகில்‌ உள்ளவருக்கும்‌ கேட்கலாம்‌, இப்படி உள்ள இருமல்‌ சயம்‌ 
ஆஸ்துமா நோயாளிகளுக்கு முசுமுசுக்கை முக்கியமானது. 


முறை: முசுமுசுக்கை வேர்‌ 8 பலம்‌, ஆடாதொடை வேர்‌ 2 
பலம்‌, ஜீப்பிலி கால்‌ பலம்‌, லவங்கம்‌ அரைக்கால்‌ பலம்‌, மிளகு கால்‌ 
பலம்‌ ஆக இந்த ஆறு தினுசுகளையும்‌ நன்றாய்‌ உலர்த்தி. தனித்‌ 
கனியாக இடித்து யாவும்‌ வஸ்திரகாயம்‌ செய்து கலந்து வைத்துக்‌ 
கொண்டு 5 அரிசி எடை காலை மாலை கருப்பு வெற்றிலையுடன்‌ வாயி 
லிட்டு மென்று தின்று பின்‌ பசும்பால்‌ காய்ச்சியது குடிக்க வேண்டும்‌. 
கெட்டியான சளி இளகி இருமலுடன்‌ சிறிது சிறிதாக வெளியேறி 
சுவா௪ உறுப்புகளை துப்புறவு செய்து புத்துணர்வு பெறச்‌ செய்யும்‌. 


15. தொழுநோய்‌ பரவாமலிருக்க... 


குஷ்ட ரோகம்‌ என்ற பெரு வியாதிகளுக்கு மிகச்‌ சிறந்ததொரு 
முறை வல்லாரையில்‌ உண்டு. இந்த நோய்‌ ஆரம்ப நிலையில்‌ உடம்‌ 
பெல்லாம்‌ திடீரென்று வியர்வை விடுதல்‌, முகம்‌, கைகால்களில்‌ 
பளபளப்பாகவும்‌, கண்‌ இமைகளில்‌ உள்ள ரோமங்கள்‌ உதிர்தல்‌, 
புருவமேடு, உதடு, காதுகள்‌ ஓரம்‌, கைகால்‌ விரல்‌ நுனிகள்‌ ஆகிய 
வைகளில்‌ நீர்கொண்டு தடிப்பாகி விடுதல்‌, உடம்பெங்கும்‌ சிவப்பு 
நிற கருநிற படைகள்‌ உண்டாகி நமைச்சல்‌ ஆகியவைகள்‌ ஆரம்ப 
அறிகுறிகள்‌ ஆகும்‌, முற்றி ரணம்‌ ஆகாத முன்பே தடுத்துவிட 
வேண்டுமானால்‌ வல்லாரையை எடுத்து நிழலில்‌ உலர்த்தி அதன்‌ 
சம எடைக்கு பரங்கிச்‌ சக்கை (இது நாட்டு மருந்துக்‌ கடைகளில்‌ 
கிடைக்கும்‌) நல்ல திடமான உயர்ந்த ரக பரங்கிச்‌ சக்கையை 
உலர்த்தி இடித்து இரண்டையும்‌ ஒன்றாகக்‌ கலந்து வஸ்திரகாயம்‌ 
செய்து வைத்துக்‌ கொள்ளவும்‌, மிக சுலபமான முறை, ஆனால்‌ 
பத்தியம்‌ கடுமையாக இருத்தல்‌ அவசியம்‌, மேற்படி தூளை காலை, 
மதியம்‌, மாலை ஆக மூன்று வேளை 10 அரிசி எடை வீதம்‌ சுத்தமான 
பசு வெண்ணை கால்‌ அவுன்ஸ்‌ சேர்த்து சாப்பிட்டு வர வேண்டும்‌. 


லை கரா ரக 


முடி வைத்தப்‌ புண்‌ ஆருது ? 


அட்டைப்பட வீளக்கம்‌ : 


அமரர்‌ நண்ணர்பருக்கு a 
ருநலாண்டு நீனைவு அஞ்சலி 


கடந்த 1-9-1979 அன்று மூலிகைகோடு மூலிகையா ய்‌ 
இரண்டறக்‌ கலந்து--இன்று ஆன்ம நேய ஆசிரியராய்‌, தோன்றாத்‌ 
துணையாய்‌ இருந்து வழிகாட்டிவரும்‌ எங்கள்‌ ஆருயிர்‌ தந்தை 
முலிகை மன்னர்‌ 
முலிகை உலரீன்‌ வாரியார்‌ = 
முலிகை மணி ஆசிரியர்‌ 


வேலூர்‌ டாக்டர்‌. ஏ. ஆர்‌. கண்ணப்பர்‌ 


அவர்கள்‌ மறைந்து ஓராண்டு நிறைவு எய்துகிறது. 


கடந்த 1-9-80 அன்று அவரின்‌ அஸ்திக்‌ கலசத்தினை வழி 
பாட்டுக்குப்பின்‌, ரிஷிகேசத்திலும்‌, அரித்துவாரிலும்‌, புனித 
கங்கையில்‌ கரைத்துவிட்டு காசியில்‌ நீத்தார்‌ வழிபாட்டுடன்‌ அவர்‌ 
ஆன்மா, இறைவனின்‌ இணையடி நிழலில்‌ இளைப்பாற வேண்டுதல்‌ 
செய்து திரும்பினோம்‌. 
மூலிகைகளின்‌ வளத்திற்காகவும்‌ 
சித்த மருத்துவத்தின்‌ வளர்ச்சிக்காகவுமே 


தன்‌ வாழ்நாள்‌ முழுவதையும்‌ செலவிட்ட அவர்களின்‌ திருவுருவம்‌, 
பூரண கும்ப அஸ்தியாகி?, வேத மந்திரங்களின்‌ முழக்கத்‌ 
திடையே புனித கங்கையின்‌ பிரவாகத்தில்‌ இரண்டறக்‌ கலந்தது, 
அந்தக்‌ காட்சி, கண்ணிரில்‌ எழுதிய ஓவியமாக என்றும்‌, நெஞ்சில்‌ 
நிலைத்து நிற்கும்‌, ! *வரழ்க அவரின்‌ திரப்புகழ்‌ * என்று கங்கைக்‌ 
கரையினில்‌ முழங்கிவிட்டு அவர்‌ விட்டுச்‌ சென்ற பணிகளை முழுது 
மாக நிறைவேற்றுவதே தலைசிறந்த அஞ்சலி என்று இன்றும்‌ 
எங்களைத்‌ தேற்றிக்கொண்டு--பணிகளைத்‌ தொடர்கிறோம்‌ ! 


ல்‌ 


= 


க்ஷ 


% 


ஆடி ஐப்பசி 18 மூலிகை மணி 


Er வணக கைக கைக கைய்ய. 


மதுரையில்‌ 7-1-81, 8-1-81 ஆகிய இரு நாட்களில்‌ நடைபெறும்‌ 
சித்த மருத்துவ ஆய்வரங்கத்தினை 
அமரர்‌ கண்ணப்பரின்‌ முதலாண்டு நினைவஞ்சலியாகப்‌ 
்‌ படைக்கின்றோம்‌. 
வாசகர்கள்‌ திரளாக-மதுரைக்கு வந்திருந்து சித்த மருத்துவ ஆய்‌ 
வரங்கில்‌ சுலந்து கொண்டு, முதலாண்டு நினைவஞ்சலி செலுத்த 
வேண்டுகிறோம்‌. 
அட்டைப்படம்‌ : 
இளம்‌ வயதிலிருந்தே, சித்தர்கள்‌, சாமியார்கள்‌, துறவிகளுடன்‌ 
நெருங்கிய பழக்கம்‌ உள்ளவர்‌ ஆசிரியர்‌. 1978-ஆம்‌ ஆண்டு சன 
வரிமாதம்‌, பொள்ளாச்சிச்கருகே உள்ள “* கோடி சுவாமிகளை ”” 
குடும்பத்துடன்‌ தரிசித்து--அவருக்கு சால்வை போர்த்தி மகிழும்‌ 
காட்சி, முதலாண்டு நினைவைப்‌ போற்றும்‌, இவ்விதழ்‌ அட்டையினை 
அலங்கரிக்கின்றது, “அடுத்த பிறவியில்‌ நான்‌ சித்தனாகப்‌ பிறக்க : 
வேண்டும்‌” என்ற ஆசையை அவர்‌ கண்களில்‌ காணலாம்‌. 
்‌ ௮௫, (061, 
லவ்வை கை கை கைக சைகை கைகளை கையைப்‌ 
நெஞ்சு நிறைந்த நன்றி 


அண்மையில்‌, என்‌ அருமை அன்னையாருடன்‌; புதுடில்லி, 


்‌ அரித்துவாரம்‌, ரிஷிகேசம்‌, காசி ஆகிய தலங்களுக்குப்பயணம்‌ செய்த 


போது 
புதுடில்லியில்‌ 15 நாட்கள்‌ தங்கி சிரமமின்றி பயணத்தை நடத்‌ 
தப்‌ பேருதவி புரிந்ததுடன்‌, அச்சமின்றி சொந்த வீட்டில்‌ தங்குவது 
போல்‌, தங்குவதற்கு இடமளித்து உதவிய மூலிகைமணி வாசகரும்‌, 
வைணவத்தில்‌ புலமை சான்றவரும்‌, முருகனைக்‌ கனவில்‌ கண்டு 
பேரானந்தம்‌ கொள்ளும்‌ அன்பருமான உயர்றிரு 8. 5. ரங்கள்‌ 
அவர்கட்கும்‌; அவரின்‌ நான்கு குமாரர்கள்‌, மருமகள்‌ ஆகியோருக்‌ 
கும்‌ இனிய, இணையற்ற உபசரிப்புக்காக- 
நெஞ்சு நிறைந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 
கடந்த 14-11-80 அன்று சஷ்டியப்த பூர்த்தி விழாவினை 
வெகு சிறப்பாகக்‌ கொண்டாடிய அவர்களை--மேலும்‌ பல்லாண்டு 
வாழ்ந்து--அனைத்து நலமும்‌ வளமும்‌ பெற்று, பெருவாழ்வு எய்த 
மூலிகைமணி வாசகர்கள்‌ சார்பில்‌ தணிகை முருகனை வேண்டுகிறேன்‌: 
வாழ்க! வாழ்க! வாழ்க! 1 


5௫, வ, 


கெொண்ணாு 


DOLICHOS 


அடகு வாலு 


தமிழகத்தில்‌ வழங்கிவரும்‌ பழ 
மொழிகளை ஆராய்ச்சி செய்தால்‌- 
அரியபலனை அளிக்கும்பலமருந்து 
முறைகளைத்‌ தொகுக்கலாம்‌. 
தொகுக்கப்பட்ட பழமொழிகளில்‌ 
மட்டும்‌ 200க்கு மேற்பட்ட மருத்‌ 
துவப்‌ பழமொழிகள்‌. உள்ளன. 
இன்னும்‌ தொகுத்தால்‌ குறைந்த 
பட்சம்‌ 500 மருத்‌ துவப்பழமொழி 
களை மேலும்‌ அறியலாம்‌. இந்த 
இதழ்க்‌ கட்டுரை, மூலிகையான 
“கொள்ளு ' பழமொழிகளில்‌ 
இடம்பெறும்‌ அளவுக்கு, பாமரர்‌ 
களிடையே பழகியுள்ளதை அறி 
யலாம்‌, 


இனைத்‌ மவனுக்கு என்னு 
கொழுல்‌ வனுக்கு கொள்ளு 
என்று ஓரு பழமொழி உண்டு. 


இதன்‌ பொருள்‌ என்ன தெரி 
யுமா? 


BIFLORUS 


-இனத்துப்‌ போனவன்‌ 


கொழுத்துவளர எள்ளைச்சாப்பிட . 


வேண்டும்‌. 
கொழுத்துப்‌ பே ரனவன்‌ 
இளத்துப்போக ₹ கொள்ளு ? 


சாப்பிடவேண்டும்‌, என்பதாகும்‌, 

எனவே, நம்‌ திரைப்பட நடி 
கைகளுக்கு இனி கொழுத்த 
உடம்பைப்‌ பற்றிக்கவலை வேண்‌ 
டாம்‌, * கொள்ளு * சாப்பிட்டே 
உடம்பைக்‌ குறைக்கலாம்‌, இதற்‌ 
காக அமெரிக்கா சென்று அறு 
வை சிகிச்சை செய்துகொண்டு 
அலங்கோலமடைய வேண்டாம்‌. 


நம்‌ கிராமப்புறங்களில்‌ 
தொன்று தொட்டே, எள்ளும்‌, 
கொள்ளும்‌ அன்றாட உணவில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. அதனால்‌ 
தான்‌ அவர்கள்‌ உடம்பு “கட்டுக்‌ 
கோப்பாக * முறுக்குடன்‌ உள்‌ 


2 


-ஆ 


கு 


- உணவே, 


மூலிகை மணி 


ளதுபோலும்‌. கண்ட இடத்தில்‌ 
ச்தைப்போட்டு கண்ராவியாகக்‌ 
காட்சி தராமல்‌, 
முறுக்குடனும்காட்சிதருகிறார்கள்‌ 
“கொள்ளு கஞ்சி ” 
“கொள்ளு ரசம்‌ * 
“கொள்ளு சுண்டல்‌ £ 
“கொள்ளு  பொறியரிசி ” 
* கொள்ளு சாம்பார்‌ * 
“கொள்ளு பச்சடி ? 
கொள்ளு பாயசம்‌ * 
அடேயப்பா ! கொள்ளுவகை 
உணவுகளை ஒருபட்டியலே தயா 
ரிக்கலாம்போலிருக்கிறதே! இந்த 
கொழுத்துப்போன 
உடம்பை: (OBESITY) கரைத்து 
விடுகின்றதென்றால்‌; “கொள்ளு” 
மருந்து மேலும்‌ பல நோய்களைத்‌ 
தீர்க்குமல்லவா ? 


பொது விவரம்‌ 
சிறுகொடி இனத்தைச்‌ சார்ந்த 


இது, கிராமங்களில்‌ தானியப்‌ 
பயிராக. விளைகிறது. காட்டுக்‌ 
கொள்ளு, நாட்டுக்‌ கொள்ளு 


என்று இருவகை உண்டு. இதன்‌ 
விதையும்‌, சமூலமும்‌ மருத்துவப்‌ 
பயனாகிறது. அன்றாட சமையல்‌ 
உணவில்‌, உணவாகப்‌ பயன்படு 
கிறது, துவர்ப்புச்‌ சுவையையும்‌, 
உடலுக்குச்‌ சூட்டினையும்‌ தரக்‌ 
கூடியது, 


மருத்துவக்‌ குணம்‌ 


சிறுநீரைத்‌ தாராளமாக வெளி 
யேற்றும்‌ திறனுடையது. உட 


லுக்கு உரமளிப்பது. கோதுமை, 


திடமாகவும்‌: 


15 ஆடி--ஐப்பசி 


னானை ட 


கேழ்வரகு போல்‌ “கொள்ளும்‌” 
வலிமை தரக்கூடிய தானிய 
மாகும்‌. பித்த குன்மமும்‌, விரை 
வாம்மும்‌ அநன்‌ தொடர்புடைய 


நோயுடையவர்களும்‌, பற்ம செந்‌ 
கரங்களை உண்ணும்‌ தோயரளி 
களும்‌ இரனை உண்ணக்கூடாது. 
ஏனெனில்‌, கொள்ளு, மருந்தின்‌ 
வேகத்தை முறித்துவிடும்‌, 


நீரேற்றம்‌ காரணமாக வரும்‌, 
கைகால்‌ வீக்கம்‌, குளிர்க்காய்ச்‌ 
சல்‌ ஆகியன *கொள்ளு: சாப்பிடு 
வதால்‌ நீங்கும்‌. ்‌ 

பொதுவாக, கப ஆதிக்கத்‌ 
தினை கொள்ளு வேரறுப்பதால்‌, 
வயதானவர்களும்‌, ஆஸ்துமா, 
மலேரியா; மற்றும்‌ கைகால்‌ வீக்‌ 
கம்‌, பெருவயிறு உடையவர்கள்‌ 
கொள்ளு சாப்பிடுவது - மல்லது. 

“குலத்தாய்‌ கபத்தினைக்‌ 
கூற்றெனத்‌ துரத்தும்‌?! 
என்று தேரையர்‌ *கொள்ளு'வின்‌ 
கபம்‌ நீக்கும்‌ குணத்தைக்‌ குறிப்‌ 
பிடுகின்றார்‌. 
கொள்ளு கஞ்சி 

16 வயதாகியும்‌ நல்ல வளர்ச்‌ 
சியைக்‌ காணாத இனணைஞர்கள்‌, 
திருமணமானவர்கள்‌ தாது பலம்‌ 
பெற, ‘கொள்ளு கஞ்சி' சாப்பிடு 
வது நலம்‌, வாரம்‌ 2 நாட்கள்‌ 
கொள்ளும்‌ அரிசியும்‌ கலந்து 
கஞ்சிபோல்‌ செய்து குடிக்கவும்‌. 
இதனால்‌ அதிகப்பசி, உடல்‌ 
வன்மை, தாதுபலம்‌, உண்டா 
கும்‌. 


ஆடி--ஐப்பசி 


கோள்ஞூச்‌ சாறு 

கொள்ளு ஊறவைத்து இடித்‌ 
துச்‌ சாற்றினை 100 மி, லி. வீதம்‌ 
வாரம்‌ 2 நாள்‌ குடித்துவர, 
இளத்த உடல்‌ பெருக்கும்‌. குன்‌ 
மம்‌, உட்காய்ச்சல்‌, கிராணிபேதி 
உடையவர்கள்‌ இதனை வேக 
வைத்து அந்த நீரை வடித்து 
சிறிது உப்பு சேர்த்துப்‌ பருகி வர, 
அவை விலகும்‌, 

கொள்ளு கஷாயத்தினை, 
வாரம்‌ 1 முறை பருகிவர உள்‌ 


ளுறுப்புகளில்‌ சேரும்‌ அழுக்கு 

அகலும்‌. 

குன்ம நோய்க்கு 
கொள்ளு 100 கிராம்‌ 
பெருங்காயம்‌ 10 ,, 
சுக்கு 10 » 
அதிமதுரம்‌ 10 +» 


சேர்த்துக்‌ காய்ச்சி காலை வேளை 
பருகிவர 10-20 நாட்களில்‌ குன்ம 
நோய்‌ தணியும்‌. 


யானைக்கால்‌ வீக்கம்‌ கரைய 
கொள்ளு 
புற்று மண்‌ 
ஆகியவற்றை முட்டையின்‌ 
வெண்‌ கருவிட்டு அரைத்து 
யானைக்காலுக்குப்‌ பற்றிட வீக்‌ 
கம்‌, புண்‌ விலகும்‌, 


கை கால்‌ வலி, வீக்கம்‌ ஆகி 


யன வந்தால்‌, கொள்ளை வறுத்து- 


ஒற்றடம்‌ கொடுக்க அவை 


தணியும்‌. 


16 


மூலிகை மணி 


கொள்ளு, அரிசி இவை இரண்‌ 
டையும்‌ வறுத்து உண்ணலாம்‌, 
கொள்ளுந்தண்‌ மூலமுமாய்க்‌ 

கூட்டியடுங்‌ கஞ்சியது 
கொள்ளுங்காற்‌ தீபனத்தைக்‌ 

கூறுவதே எள்ளை 
நசுக்கிப்‌ பிழிலமு நல்விந்துவுமே 

வசிக்குங்‌ கிழவர்க்கும்‌ வை - 

(௮. கு.) 

இரந்த பேதி நீற்க - 

பித்தம்‌ காரணமாக, இரத்த 
பேதி ஆகும்போது, 50 கிராம்‌ 
கொள்ளு எடுத்து 2 முந்திரிப்‌ 
பருப்பு, 1 பாதம்‌ பருப்பு, சேர்த்து 
அரைத்து 400 மி,லி. நீர்‌ விட்டுக்‌ 
காய்ச்சி 200 மி.லி. ஆக சுருக்கி 
வடிகட்டி. தினம்‌ 1 வேளை பருகி 
வர- இரத்தபேதி நிற்கும்‌, மங்‌ 
குஸ்தான்‌. மாதுளை, சப்போட்டா 
போன்ற பழ வகைகளை உண 
வாக உண்ணலாம்‌. காரம்‌ எண்‌ 
ணெய்ப்‌ பொருட்களை மூன்று 
நாட்கள்‌ நீக்கவும்‌, : 


மகப்பேறு உற்ற மகளிர்க்கு 


மகப்பேறு அடைந்த மகளிர்‌, - 
10 நாட்கள்‌ கழித்து, “கொள்ளு 


ரசம்‌” “கொள்ளு சாம்பார்‌” சாப்‌ 
பிட கருப்பையில்‌ தங்கிய 
அழுக்கு நீங்கும்‌, 

“கொழு, கொழு” வென 


வளர்ந்து (இளைக்க வழி என்ன?" 
என்ன?' என்று குழம்பியவர்கள்‌ 
கவலைப்பட வேண்டாம்‌ “ஒரு பிடி. 
கெரள்ளு--ஒரு பிடி சதையைக்‌ 
கரைக்கும்‌!” 5 [்‌ 


ஸ்‌ 


நோயும்‌-ம௫ு ந்தும்‌ “யகம்‌ 


க அணைவுவவகைகைக கைக வனாக வைகை கை க ணைைகைய 
லக வல௫ ௨௧௫௦௫௫9௫௫௫ ௫௫௫௫௫௫௫௫௫௫ 
வர கழ அடம்‌ அழ அ க கடம ழம்‌ அழல்‌ மடல்‌ மல்‌ டம்‌ NATE அடல. 


இட்ட வழக வையத்‌ அவக ரு 


| 


இந்த்‌ பகுதியில்‌, வாசகர்கட்கும்‌ பயன்படும்‌ வகையில்‌, 
அன்பர்கள்‌ கேட்டும்‌ நோய்க்குரிய முலிகை மருந்து முறைகள்‌ 
கூறப்படுகின்றன... அபாயமற்ற, எளிய, விரைவில்‌ பயன்‌ 
தரத்தக்க அனுபவ முறைகள்‌ இவை, தக்க முறையில்‌, இவற்‌ 
றைப்‌ பின்பற்றினால்‌ குறைந்த செலவில்‌ நிறைந்த பயணைப்‌ 
பெறலாம்‌, பலரும்‌ பயன்‌ பெற்றுள்ளனர்‌. 


வாசகர்கட்டு ஏற்படும்‌ பல்வேறு நோய்களைப்‌ பற்றிய 
வினாக்களுக்கு, இலவசமாக மூலிகை மருத்துவ ஆலோசனை 
இந்தப்‌. பகுதியில்‌ கூறப்படுகிறது. 

வினாக்களை, 


“மூலிகை மஹி, 9, கீளப்‌ ரோட்‌ கிழக்கு, செனுய்நகர்‌, 
சென்னை-600 030 எனும்‌ முகவரிக்கு அனுப்பவும்‌. 


a வைகையகையை கணைகளை வைக வாவ்‌, 


கேள்வி: மூலிகை உலகில்‌ முன்னாள்‌ அமைச்சர்‌ திருச்சி, 
“லேட்டஸ்ட்‌ நியூஸ்‌? என்ன? செளந்தரராசன்‌ அறிவித்தார்‌ 
ட்ட களே ! என்னவாயி 2 

பதில்‌: *சி.று குறிஞ்சான்‌ '- அது ற்று 


நீரிழிவுக்கு நல்ல பயன்‌ அளிப்‌ ப: இப்போதுதான்‌ ₹ மூலிகை 
பதாகச்‌ சென்னை ப்‌ பல்‌ வாரியம்‌ * அமைக்கப்பட்டு, 
கலைக்கழக உயிர்வேதியியல்‌ திரு. குமாரசாமி அவர்களைத்‌ 
துறையினர்‌, அறிவியல்‌ தனி அலுவலராக நியமித்து 
சோதனை வழி உறுதிப்‌ படுத்தி அவரும்‌ செயல்பட்டு வருகின்‌ 
யுள்ளனர்‌. றார்‌, திரூவரங்கத்தில்‌ * மூலி 
கைப்‌ பண்ணை? அமையும்‌ 
கே: “மூலிகை, வரரியம்‌” போது அமரர்‌ கண்ணப்பர்‌ 
அமைப்பதாகவும்‌ அதில்‌ “திரு பெயர்‌ சூட்டப்படும்‌ - என்ப 
வரங்கத்தில்‌ அமைக்க இருக்கும்‌ தை உறுதியாக நம்பலாம்‌. 
“மூலிகைப்‌ பண்ணைக்கு” மூலிகை 
மன்னர்‌ அமரர்‌ கண்ணப்பர்‌” கே: தமிழக அரசின்‌ சித்த 
பெயர்‌ சூட்டப்‌ போவதாகவும்‌, மருத்துவ: ஆலோசனைக்‌ குழுவில்‌ 
2 ல்‌ 


ஆடி--ஐப்பசி 2 18 


நீங்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளீர்கள்‌ 
என்று நம்புகிறேன்‌. சில கருத்‌ 
துக்களை நான்‌ கூறவிழைகிறே 5 
அதனைக்‌ குழுவில்‌ தெரிவிப்பீர்‌ 
களா 2 


ப: தாங்கள்‌ குறிப்பிடும்‌ குழு 
வில்‌ நான்‌ இடம்பெறவில்லை. 
தங்கள்‌ கருத்துக்கள்‌ மூலி 
கை மணியில்‌? வெளியிடு 
கிறேன்‌. எழுதி அணுப்புங்கள்‌. 


கே: எனக்கு நோய்த்‌ தடுப்‌ 

பாற்றல்‌ மிகவும்‌ குறைவாக 
இருப்பதால்‌ அடிக்கடி நோய்‌ 
வயப்படுகின்றேன்‌.. இதற்கு 
என்ன செய்யலாம்‌? 


ப: தினம்‌ 1 எலுமிச்சம்பழம்‌ 
சாறு பிழிந்து சர்க்கரை கலந்து 
பருகவும்‌, பேரீச்சம்‌ பழம்‌, 
பப்பாளி, ஆரஞ்சுபழம்‌, சப்‌ 
போட்டா ஆகியன சாப்பிட 
லாம்‌, காலை, மாலை தேன்‌ 8 
ஸ்பூன்‌ சாப்பிடவும்‌. கரும்புச்‌ 
சாறு வாரம்‌ ரி முறை பருகவும்‌. 
ஏதாவது ஒரு கீரையை மிளகு 
சீரகம்‌ சேர்த்து சமைத்துண்‌ 
ணவும்‌ நெல்லிக்காய்‌ தினம்‌ 
1 சாப்பிடவும்‌, நோய்த்தடுப்‌ 
பாற்றலும்‌ வலிமையும்‌ பெற 
லாம்‌, 


கே : சூரிய நமஸ்காரம்‌ செய்‌ 
வதால்‌ உடலுக்கு நன்மையா? 


ப: முறையான சூரிய வணக்‌ 
கம்‌ செய்வது ஒரு தேகப்‌ 
பயிற்சியைப்‌ போன்றதாகும்‌, 


மூலிகை மணி 


உடம்பு தினமும்‌ புத்துணர்ச்சி 
பெற சூரிய வணக்கம்‌ பயன்‌ 
உடையது: சூரிய வணக்கம்‌ 
செய்வோரின்‌ இரத்த ஓட்ட. 
மும்‌, தசை. அமைப்புகளும்‌ 
சீரான முறையில்‌ இயங்கும்‌, 
சூரிய வணக்கம்‌ என்பது மன 
மூம்‌- உடலும்‌ இணைந்த ஒரு 
பயிற்சியாகும்‌. நன்மையைத்‌ 
தவிர கெடுதல்‌ இல்லை; 


கே: பங்கம்பாளை- என்ற 
மூலிகை எங்குக்‌ கிடைக்கும்‌? 
அதன்‌ வேறு பெயர்‌ என்ன? 

ப: ஆடுதின்னாப்பாளை தான்‌, 
பங்கம்பாள எனப்படும்‌, 
சாதாரணமாக வேலியோரங்‌ 
களிலும்‌, தரைக்காடுகளிலும்‌ 
கிடைக்கும்‌. உலகத்‌ தமிழ்‌ மா 
நாட்டுக்கு வாருங்கள்‌ காண 
லாம்‌. 


கே: குடல்‌ பகுதிகள்‌ 
நோயின்றி பாதுகாப்பாக இருக 
உதவும்‌ மூலிகைகள்‌ என்‌ 
னென்ன? உணவு வகையாகவே 
கூறவும்‌. 

ப; 4சோயாபீன்ஸ்‌' பால்‌, வெங்‌ 
காயம்‌, கரிசலாங்கண்ணி, கீழா 
நெல்லி கீரைகள்‌. ஆரஞ்சு, 
சப்போட்டா போன்ற பழ 
வகைகள்‌ குடல்‌ நோய்‌ வராது 
காக்கும்‌. 


கே: பட்டினி இருப்பது 
நல்லதா? 


ப: வாரம்‌ 1 நாள்‌ பட்டினி 
கிடப்பதால்‌, உடலின்‌ உள்‌ 


ம்‌. 


A 


சா 


ஆடி லப்பசி 19 மூலிகை மணி 


சூயிப்புக்கள்‌ புது வலிமை பூ; மாம்பூ, இலை, நொச்சி இலை, 


பெறுகிறது,  குடல்பூண்‌, எலுமிச்சை பழத்தோல்‌ இவற்‌ 
நீரிழிவு, இரத்த அழுத்தம்‌ றை உலரவைத்து பொடி 
உடற்‌ பெருக்கம்‌, போன்ற செய்து-கொசு உள்ள இடத்‌ 


நோயுடையோர்‌-வாரம்‌ 1 நாள்‌ தில்‌ புகைபோட கொசுவராது. 


பட்டினி இருப்பது நல்லது. மூட்டைப்பூச்சி உள்ளத்‌ 


8௫: பழுதடைந்த கல்லீரல்‌ தில்‌, அவற்றைப்‌ பிடித்து, 


வலிடைபெற என்ன செய்ய தாமரை இலையில்‌ ஷீட-மடியும்‌: 
வேண்டும்‌ 5 நசுக்கக்‌ கூடாது. தானே ஒழி 
யும்‌. ்‌ 


ப: தக்காளி, எலுமிச்சை ்‌ 
ஆ ரஞ்‌ சு, போன்றவற்றை கே: அலுவலகம்‌ விட்டு வீடு 
தினம்‌ சாப்பிடவும்‌, சுத்தமான வந்தால்‌ களைப்பைப்‌ போக்கும்‌ 
தன்‌ 2 ஸ்பூன்‌ தினம்‌, காரட்‌, வழி கூறவும்‌, 
முள்ளங்கி, கரிசலாங்கண்ணி, 
கீழாநெல்லி ஆகியவை . அடிக்‌ 
கடி சாப்பிடவும்‌. மாமிசம்‌ 
வேண்டாம்‌. புகை, குடி. நீக்க 
வும்‌. 


ப: திருமணமாகியிருந்தால்‌ 
மனைவியின்‌ முகம்‌ பாருங்கள்‌. 
திருமணமாகவில்லை யெனில்‌-- 
அம்மாவிடம்‌ கேட்டு எலுமிச்‌ 
சம்பழச்‌ சர்பத்‌ வாங்கி பருகுங்‌ 


கே: பழங்களை எப்போது க 


சாப்பிட வேண்டும்‌ 2 கே: அமைச்சர்‌ அண்டே 


ப: பழங்களை--தனித்துத்தான்‌ அவர்களைச்‌ சந்தித்தீர்களா? 
சாப்பிட வேண்டும்‌, உண என்ன சொல்கின்றார்‌! - 
AC சாப்பிடக்‌ கூடாது. ர எந்தித்தளை ரம்பம்‌ 
கே: எளிய, பயன்மிகுந்த, மருத்துவர்‌ பற்றிய கடி தத்தினை 

சத்தான, எக்காலத்துக்கும்‌ஏற்ற படித்துப்‌ பார்த்து--பைழய 

பானம்‌ ஒன்றைக்‌ கூறுங்கள்‌ 2 நினைவுகளை நினைவு கூர்ந்தார்‌. 
பின்‌, *வெள்ளறுகு” என்ற மூலி 
கையைப்‌ பற்றி சில குறிப்பு 
களைத்‌ தந்தார்‌, நாட்டு மருத்‌ 
கே: மூட்டைப்‌ பூச்சிகளையும்‌, : துவத்தை வளர்க்க வேண்டும்‌ . 
கொசுவையும்‌ ஒழிக்க ஏதாவது என்ற உணர்வு அவருக்‌ 
கூறுங்களேன்‌. குள்ளதை அறிந்தேன்‌. 


ப: . * ஆவின்‌ பால்‌ ” 
அதாவது புருவின்‌ பால்‌. 


'தெல்யவைககைைகையளை வளைகளை கைகைைவைகை சை ைைைவ கை அன்கைகான வை வகையால்‌ வைகையை . 


கோரைக்‌ கிழங்கும்‌ 6வளையில்‌ உதவும்‌ 


ஆடிஜப்பசி 


அவர்‌ எந்த அளவுக்கு 
அந்த உணர்வைச்‌ - செயல்‌ 
படுத்தி-சித்த மருத்துவத்தை 
வளர்ப்பார்‌ என்பது பொறுத்‌ 
திருந்து பார்க்கலாம்‌. பேராசிரி 
_யர்‌ அன்பழகன்‌ காலத்தில்‌, 
சித்த மருத்துவக்‌ கல்லூரி நிலை 
கொண்டது; நூல்கள்‌ பல 
வெளியாயின.. திருச்சி.செளந்‌ 
திரராசன்‌ அவர்கள்‌ *காலத்தில்‌ 
மூலிகை வாரியம்‌” அமைக்கப்‌ 
பட்டுள்ளது. அமைமசச்சர்‌ 
அண்டே காலத்தில்‌ ........ 2 
பொறுத்திருந்து 


கே: ஆண்மைக்‌ குறைவுக்கு 


முக்கிய காரணம்‌ என்ன ? 


ப: மன நிலையும்‌, பழக்க வழக்‌ 


கங்களும்தான்‌. எப்போதும்‌ 
காம உணர்வை நெஞ்சில்‌ 
தேக்கி வைத்தல்‌; புகைப்பழக்‌ 
கம்‌, மதுப்பழக்கம்‌ காரணமாக 
இரத்த ஓட்டம்‌ பாதிப்பு -ஆக 
இவ்விரு காரணங்களால்‌ 
'ஆண்மைக்‌ குறைவு ஏற்படு 
கிறது, 


கே: வெட்டு காயம்‌, இரும்பு 


போன்ற உலோகங்களால்‌ காயம்‌ 
பட்டால்‌ 
இருக்கவும்‌, புண்‌ ஆறவும்‌ என்ன 
செய்யலாம்‌? 


*செப்டிக்‌' ஆகாமல்‌ 


ப: 8,000 ஆண்டுகட்கு முன்‌ 


னரே உங்களைப்‌ போன்ற அன்‌ 


20 


பார்ப்போம்‌. 


மூலிகை மணி 


பருக்கு இந்த கேள்வி பிறந்‌ 
திருக்கும்‌ போலும்‌. ஒரு புலவர்‌ 
இதற்கு மருந்தைக்‌ கூறுகின்‌ 
றார்‌. அதனையே உங்களுக்கும்‌ 
பதிலாகக்‌ கூறுகின்றேன்‌. 


“இரும்பு போன்ற உலோ 


கப்‌ பொருட்களால்‌ ஏற்பட்ட 


காயம்‌ ஆற, அத்திமரத்துப்‌ 
பாலினை மேலே தடவி வர, 
அவை ஆறும்‌!” என்கிறார்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ ATS ஊசி 
மருந்து பயன்தருவது போல்‌ 
அந்தக்‌ காலத்தில்‌ *அத்திமரப்‌ 
பால்‌'-உலோகங்களால்‌ வரும்‌ 
காயங்களுக்கு மருந்தாகியது. 


கே: அன்றாடம்‌ நம்மையறியா 


மல்‌, சுகாதாரக்‌ கேடுதரும்‌ சில 


பழக்கங்களை 


நடைமுறையில்‌ 


செய்து வருகிறோம்‌, அவற்றினால்‌ 
கெடுதல்‌ வராமலிருக்க என்ன 


செய்யலாம்‌ ? 


ப: பழக்கத்தை 


அடியோடு 
கைவிடுதலே சிறப்பு, இயல 
வில்லையெனில்‌,இவற்றின்‌ நஞ்‌ 
சினை உடலிலிருந்து அப்புறப்‌ 
படுத்த, அருகம்புல்‌, மிளகு, 


துளசி, இஞ்சி, சிறுகீரை, எலு 


EEE 


7 


சுண்ணாம்பில்‌ இருக்கிறது சூட்சுமம்‌ 


| 


+ 


இ 


Jk 


ஆடி ஐப்பசி 

-மிச்சம்பழம்‌ போன்றவற்றை 

அடிக்கடி. உணவில்‌ சேர்க்க 
வும்‌. 


கே: சுண்ணாம்பு போன்ற 
பொருள்களை சிறுவர்கள்‌ தெரி 
யாமல்‌ உட்கொண்டால்‌ அதனை 
முறிக்க என்ன செய்யலாம்‌ 2 


ப: சுண்ணாம்பை உண்டால்‌, 
வாய்‌, நாக்கு, தொண்டை ஆகி 
யனா ரணமாகும்‌. வெந்தும்‌ 
போகும்‌. உடனே தேங்காய்ப்‌ 

பால்‌ (அ) வெண்ணெய்‌, இள 
நீர்‌ ஆகியவற்றைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. சித்த மருந்தில்‌, 
“குங்கிலிய வெண்ணெய்‌: என்ற 
ஒரு மருந்து உண்டு அதனை 
யும்‌ வெந்த இடங்களின்‌ மீது 
பூசி, உள்ளுக்கும்‌ சிறிது தர 
லாம்‌. 
கே! பனிக்காலங்களில்குழந்‌ 

தைகளைப்‌ பிடிக்கும்‌ “டிப்தீரியா? 
டைபாய்டு” நோய்கள்‌ வராம 
லிருக்க என்ன செய்யலாம்‌ ? 


ப: அடிக்கடி அன்னாசி, சப்‌ 
போட்டா போன்ற பழங்களைக்‌ 


கொடுத்துவாருங்கள்‌, இவை 
வராது, ' 
கே: எனக்கு *உப்பு'ச்‌ சுவை 


அதிகம்‌ தேவைப்படுகிறது. இத 
னால்‌ கெடுதலா ? 


1 மூலிகை மணி 


ப: நிச்சயமாகக்‌ கெடுதலே. 
உப்பு உணவில்‌ அதிகமானால்‌, 
உடம்பில்‌ நீர்‌ சேர்தல்‌; காய்ச்‌ 
சல்‌, கைகால்வீக்கம்‌, கொழுப்‌ 
புச்‌ சத்து மிகுதல்‌ போன்றவை 
ஏற்படும்‌. அனைத்துக்கும்‌ மே 
லாக-மூத்திர கோசம்‌ வலு 
விழக்கும்‌. அபாயமுண்டு, சீன 
நாட்டில்‌, உப்பை விஷமாகக்‌ 
கருதி-தற்கொலை செய்து 
கொள்ளப்‌ பயன்‌ படுத்துகின்ற 


னர்‌. எனவே உணவில்‌ உப்‌ 
பின்‌ அளவு குறைவாகவே 
இருக்கவேண்டும்‌. 

கே: பாலைக்‌ காய்ச்சிக்‌ குடிப்‌ 


பது நல்லதா ? அப்படியே பரு. 
கினால்‌ குற்றமா ? 2 


ப: பாலைக்‌ காய்ச்சிப்‌ பருகுவது . 
தான்‌ நல்லது. ஆனால்‌ ஒரு 
திருத்தம்‌, பாலை நேரடியாகப்‌ 
பாத்திரத்தில்‌ ஊற்றிக்‌ காய்ச்சு 
தல்‌ கூடாது. அப்படிச்‌ செய்‌ 
வதால்‌ பாலில்‌ உள்ள சத்துப்‌ 
பொருள்களான சுண்ணாம்பு 
சத்து, உயிர்ச்‌ சத்துக்கள்‌ 
கழிந்து விடுகின்றன. ஒரு 
பாத்திரத்தில்‌ தண்ணீர்விட்டு 
சூடேற்றி--அந்தச்‌ சூட்டில்‌, 
பாலைச்‌ சிறிதளவு காய்ச்ச 
வேண்டும்‌. கொதிக்க வைத்‌ 
தல்‌ கூடாது. 


ிகொமுந்நவனுக்குக்‌ கொள்ளும்‌ 
இளைந்தவனுக்கு எள்ளும்‌ 


மூலிகை மணி 


92 ஆடிஐப்பசி 
கே: நான்‌; பி.ஏ., படித்த அதற்குப்பிறகு நீங்கள்‌, மரம்‌ 
வன்‌ பொதுவாக மெலிந்த உரு பிள்ளைதான்‌ ' 
வம்‌ நான்‌. திருமண ஏற்‌ 
பாடாகி வருகிறது. சதைப்பற்‌ கே: “தைராய்டு? நன்கு 


றுடன்‌ திடமாக இருக்க அவா. வேலைசெய்ய என்ன செய்யலாம்‌ 
ஆனால்‌ வழிமுறை  - தெரிய 
வில்லை. நீங்கள்‌ குறிப்பிட்டால்‌ 


பின்பற்றுவேன்‌. 


ப. நன்னாரி, பசனைக்கீரைபயன்‌ 
படுத்தவும்‌, 


கே. உங்களை ஆச்சரியப்‌ 
படுத்திய மூலிகை எது 2 


ப: நம்‌ நாட்டுக்கல்வி எப்படி 
தெளிவற்று உள்ளதுபார்த்தீர்‌ 


களா? சத்துணவுபற்றிய 

அடிப்படை அறிவைக்கூட 
படித்த உம்மைப்‌ போன்ற 
இளைஞர்களுக்கு அளிக்கப்பட 
வில்லை. கல்வியாளர்கள்‌ சிந்‌ 
திக்க வேண்டிய நேரம்‌ வந்து 
விட்டதை தங்கள்‌ கேள்வி 
உணர்த்துகிறது. 


காட உணவுடன்‌ வெண்னை 
1 அவுன்ஸ்‌ 10 மணிக்கு ஏதா 
வது ஒரு கீரை சூப்‌ 1 குவளை 
லேசாக அவிக்கப்பட்ட காய்‌ 
கறி]குவளை, 8 மணிக்கு 
திராட்சை கலந்த ஆரஞ்சு பழ 
சாறு, மாலை 100 மி,லி. அளவு 


பொற்‌ சீந்தில்‌! கொடியாக 
படரும்‌ இதனை ஒரு நாள்‌ 
பிடுங்கி மாடியில்‌ வெய்யிலில்‌ 
வைத்தேன்‌ 1 மாதம்‌ கழித்துப்‌ 
பார்த்தேன்‌ உலர்ந்து விட்டது 
கீறிப்பார்த்தேன்‌ உள்ளே பச்‌ 
சையாகக்கொடிஒடிந்தது மீண்‌ 
டும்‌ நட்டேன்‌. 1 மாதத்திற்‌ 
குள்‌ “பேய்‌' போல்‌ பபர்ந்து 
விட்டது. என்‌ குருநாதர்‌, ஒரு 
முறை கூறினார்‌, * பெரற்சிந்‌ 
தில்‌, தைந்த நரம்புகளையும்‌ 
உயிர்ப்பிக்கும்‌'? என்று, உண்‌ 
மைதான்‌ என்பதை அந்தக்‌ 


- கொடிமூலம்‌ உணர்ந்து ஆச்‌ 


வேர்க்கடலை, மோர்‌ 1 குவளை சரியப்பட்டேன்‌. 
உளுந்து, கடலை, பட்டாணி 
வகையால்‌ தயாரிக்கப்பட்ட "கே: பார்த்தீனீயம்‌ செடி 


சுண்டல்‌ பலகாரம்‌, இரவு படுப்‌ 


ப்‌ நஞ்சு முறிய *தும்பை'- நன்கு 
பதற்குமுன்‌ 1 வாழைப்பழம்‌, 


பயன்தருவதாக டாக்டர்‌ தம்‌ 
1 குவளை பசும்பால்‌-இவற்றை பையா கூறியுள்ளாரே! படித்‌ 4 
1 மாதம்‌ உண்டு வாருங்கள்‌ தீர்களா? 


ராநீர வரையில்‌ வைத்தியன்‌ வீடான்‌; 
- ரெற்நாலும்‌ வீடான்‌ பஞ்சாங்கக்காரன்‌ 


ஜு 


i 


== 


டி 


ஆடி--ஓப்பசி 28 மூலிகை மணி 
ப: லேட்‌ நியூஸ்‌! காலீல்‌ ப: கரும்புச்சாறு, நெல்லிக்கனி 
சிறங்கு, சொறி, படை வந்‌ தேன்‌; பசளை, முருங்கை, 
தால்‌ எங்கள்‌ பாட்டி, தும்‌ வெண்டைக்காய்‌, ' தக்காளி, 


பையை” அரைத்து அவை மீது 
பூசி 3 மணி கழித்து குளிக்கச்‌ 
செய்வாள்‌. 10 நாளில்‌ சொறி 
சிறங்கு, படை போய்விடும்‌. 


“பாட்டி. வைத்தியம்‌”: இப்‌ 
போது படித்தவர்களிடையே 
பரவி வருவதை--டாக்டர்‌ தம்‌ 
பைய்யாவின்‌ கூற்று உறுதிப்‌ 
படுத்துகிறதல்லவா? 


கே: எனக்கு அடிக்கடி பேதி 
யும்‌, சீதபேதியும்‌ வருகிறது 
என்ன செய்யலாம்‌ ஆங்கிலமருந் 
திகள்‌ பின்‌ விளைவை உண்டாக்கு 
வதால்‌ பயமாக இருக்கிறது, 


ப: மாதுளம்‌ பழத்தோல்‌, மாம்‌ 
பருப்பு; கருவேப்பிலை, சுண்‌ 
டைக்காய்‌, வெந்தயம்‌, கருஞ்‌ 
சீரகம்‌--இவை வகைக்கு 100 
கிராம்‌ வாங்கி இளம்‌ வறுப்பாக 
வறுத்து--இடி த்துப்‌ பொடித்து 
பகல்‌ உணவில்‌ -1 ஸ்பூன்‌ 
எடுத்து நெய்‌ சிறிது விட்டுப்‌ 
பிசைந்து உண்டு வரவும்‌ 10 
நர்ட்களில்‌ தீரும்‌. காரம்‌, புளி 
குறைக்கவும்‌, எண்ணெய்ப்‌ 
பொருட்கள்‌ நீக்கவும்‌, 


கே: நகம்‌, முடி, இவை நன்‌ 
னிலையில்‌ இருக்க எவற்றை 
உண்ணவேண்டும்‌. 


பாசிப்பயறு, வெந்தயம்‌ ஆகி 
யன சேர்க்கவும்‌. 
கே: கட்டுமஸ்தான உடம்பு 
பெற என்ன செய்ய வேண்டும்‌. 
ப; கேழ்வரகு உணவை 
உண்டு, தேகப்பயிற்சி செய்து 
வரவும்‌. மது, புகை மிகு 
உணவு கூடாது. 
கே: மனச்சோர்வு வராம 
லிருக்க என்ன செய்யலாம்‌. 
ப: தியானம்‌ செய்வது நல்லது. 


ஒவ்வொரு வாரமும்‌, புதன்‌ 
கிழமை மாலை 6-80 முதல்‌ 7-80 
வரை; சென்னை புரசைவாக்கம்‌, 
தர்மபிரகாஷ்‌ திருமண கூடத்தில்‌ 
உட்புறம்‌, £* சதோரி தியான 
மையம்‌ ?? என்ற அமைப்பு 
தியானவகுப்புகளை நடத்துகிறது, 
மனச்சோர்வு உடல்‌ சோர்வு 
நீங்க- வாரம்‌ 1 நாள்‌ இந்தத்‌ 
தியான மையத்தில்‌ வந்து தியா 
னித்துப்‌ பாருங்கள்‌. கட்டணம்‌ 
ஏதும்‌ இல்லை. யாரும்‌ வரலாம்‌. 

கே: நான்‌ ஒரு சித்த மருத்‌ 
துவன்‌. சிறுவர்கட்கு போதிய 
வளர்ச்சியைத்‌ தரக்கூடிய சித்த 
மருந்துகளைப்‌ பற்றிக்‌ குறிப்பு தர 
வும்‌. - 


௬ந்தம்‌ சோறு போடும்‌ 


மூலிகை மணி = 


ப: அன்னபேதி செந்தூரம்‌ 
தெரியுமா நண்பரே! அதனை 
தினம்‌, அமுக்கினாங்கிழங்கு 
சூரணத்துடன்‌ அனுபானமாக 
மூன்று சிட்டிகை - அளவு 
தேனில்‌ குழைத்து தினம்‌ 1 
வேளை கொடுத்து-சத்துண 
வைக்‌ கொடுத்து வாருங்கள்‌. 
1 மாதத்தில்‌ உடம்பு நன்கு 
தேறும்‌. 


கே: கொத்துமல்லியை தினம்‌ 
காபிபோல்‌ வைத்துச்‌ சாப்பிட 


லாமா? 
ப: தினம்‌ வேண்டாம்‌. வாரம்‌ 


8 நாட்கள்‌ பருகவும்‌. 


கே: புளி உடம்புக்குக்கெடுத 
லாமே! என்ன கெடுதல்‌ செய்‌ 
யும்‌, 


24 ஆடி ஜப்பசி 


ப: இரத்தத்தை வற்றச்‌ செய்‌ 
யும்‌. அதற்குப்‌ பதிலாக எலு 
மிச்சம்பழச்சாறு பயன்படுத்த 
லாமே! 


கே: சித்த 

நம்பலாமா? 

ப: இதே கேள்வியை. செந்‌ 
தமிழ்ச்‌ செல்வர்‌ டாக்டர்‌ 
ஒளவை. நடராசன்‌ அவர்கள்‌ 
கேட்டார்கள்‌. கலப்படமில்‌ 
லாத போலித்தன்மையில்லாத 
உண்மையான சித்த மருத்து 
வத்தை அச்சமின்றி ஏராள 
மாக நம்பலாம்‌, எப்படி நம்பு 
வது £ எனும்‌ வினாவிற்கு-- 
விளக்கமாக விரைவில்‌ நூல்‌ 
எழுதி வெளியிடுகிறேன்‌, 
அதற்குப்பிறகு இந்தக்‌ கேள்வி 
தமிழகத்தில்‌ மீண்டும்‌ தலை 
யெடுக்காது. 


மருத்துவத்தை 


நோயும்‌ - மருந்தும்‌ 
இந்தப்‌ பகுதியில்‌ ஏற்கனவே வெளீவந்‌ 


துள்ள கேள்வி-பதில்கள்‌ தொகுக்கப்பெற்று 
*நோயும்‌-மருந்தும்‌?” எனும்‌ பெயரில்‌ புத்தக 


மாக வெளி வந்துள்ளது. 


அவசியம்‌ ஒவ்‌ 


வொருவர்‌ வீட்டிலும்‌ இருக்கவேண்டிய நால்‌. 


விலை ருபாய்‌ 8-00. 


அஞ்சல்‌ செலவு 


ரூ. 1-00 சேர்த்து ருபாய்‌ 9-00 மட்டும்‌ 


நிர்வாகி, முலிகை மணி தயாரிப்பு 
பாலாஜி அவின்யூ 2-வது தெரு 
22, திருமலைப்பிள்ளை வீதி, 

தி, நகர்‌, சென்னை -600 017 


எனும்‌ முகவரிக்கு 1. 0. மூலம்‌ அனுப்பிப்‌ 


பெறலாம்‌. 


1 
ல்‌ 


ச்சு 


ப 


ஆபத்துக்கு முநலுநவி 


கொண்டையில்‌ ஏநேலும்‌ 


சிக்கிக்கொள்ளுநல்‌ 


அவசரமாய்‌ விழுங்கப்பட்ட 
சோற்றுருண்டை, நாணயம்‌, 
பொய்ப்பல்‌ முதலியவை சாதா 
ரணமாய்த்‌ தொண்டையில்‌ சிக்‌ 
கிக்கொள்ளக்‌ கூடியவை, இந்த 
வஸ்து குழாயின்‌ 
வாயை அடைத்துக்‌ கொண்டிருந்‌ 
தால்‌, நோயாளி மூச்சுவிட முடி 
யாது. முகம்‌ சிவந்துவிடும்‌, 
சிக்கக்கொண்ட வஸ்துவை 
வெளிப்படுத்தும்‌ பொருட்டு, 
தொண்டையைப்‌ பிணியாளி எப்‌ 
போதும்‌ கையினால்‌ பிடித்துக்‌ 
கொண்‌ டிருப்பான்‌. 


சுவா௫க்‌ 


சிகிச்சை: டாக்டருக்கு 
உடனே சொல்லியனுப்ப வேண்‌ 
டும்‌. இதன்‌ மத்தியில்‌ நோயாளி 
யின்‌ தொண்டைக்குள்‌. சிக்கின 
வஸ்துவுக்கு அப்பால்‌ விரலை 
விட்டுச்‌ சுற்றி கொக்கி போல்‌ 
மாட்டி வெளியே இழுக்க வேண்‌ 


டும்‌, அப்படிச்‌ செய்ய முடியாத 
பக்ஷத்தில்‌, அந்த அன்னிய 
வஸ்துவை சுவாசக்‌ குழாயின்‌ 


முகத்துவாரத்தைத்‌ தாண்டி. எட்‌ 
டின தூரத்துக்கு அன்ன குழாயுக்‌ 
குள்‌ தள்ளிவிட வேண்டும்‌. இதற்‌ 
குள்‌ பிணியாளி சுவாசிப்பது 
நின்றுவிட்டால்‌, மூச்சுண்டாக்‌ 


கண்ணில்‌ புண்‌ வந்தால்‌ 


கும்‌ முறையைக்‌ கையாள 
வேண்டும்‌. 


காதுக்குள்‌ ஏதேனும்‌ 
ர்குந்நுகொள்ளுநல்‌ 


இது அவசரப்பட வேண்டிய 
விஷயமில்லை. ஆதலால்‌ அன்‌ 
னிய வஸ்துவை எடுக்க முயற்சி 
செய்யக்கூடாது. ஏதாகிலும்‌ 
ஒரு ஆயுதத்தால்‌ அதை எடுக்க 
யத்தனித்தால்‌, உள்‌ காதுக்குத்‌ 
தீங்கு உண்டாகும்‌. ஆனதுபற்றி 
நோயாளியை டாக்டரிடம்‌ 
கொண்டுபோக வேண்டும்‌, 
எறும்பு முதலிய பூச்சிகள்‌ புகுந்‌ 
திருந்தால்‌, நல்லெண்ணெய்‌, 
தேங்காயெண்ணெய்‌, அல்லது 
சுத்தமான கிளிஸரின்‌ (])- 
ie) இவற்றை காதுக்குள்‌ 
விடவேண்டும்‌. பூச்சியிறாந்தரல்‌ 
மேலே மிதந்து வந்துவிடும்‌, 


கண்ணிற்ருள்‌ ஏதேனும்‌ விழுந்து 
அங்கேயே தங்கி இருந்தால்‌ 
டாக்டருக்குக்‌ காண்பிப்பதே 
நலம்‌. கண்ணோக்‌ கசக்கக்‌ 
கூடாது. மெல்லிய கைக்குட்‌ 
டையின்‌ நுனியால்‌ :மெதுவாய்‌ 
அந்த அன்னிய வஸ்துவை 
எடுக்க முயற்சி செய்யலாம்‌.. 
அதில்‌ வராவிட்டால்‌, கண்ணில்‌ 


கண்ணாடி பார்க்கலாகாது. 


2A 


என்னைவிட ப படிய அ கப்பை 
ஒரு துளி விளக்கெண்ணெயை சிகிச்சை: நோயாளியின்‌ 
விட வேண்டும்‌. இமை அசைய எதிர்ப்‌ பக்கத்து மூக்கின்‌ துவா 
வொட்டாமல்‌ கண்ணின்‌ மேல்‌ ரத்தை கைவிரலால்‌ மூடிக்‌ 
அழுத்தமாய்‌ ஒரு அகத்குட்ை கொண்டு அன்னிய வஸ்து புகுந்‌ ட 
யைக்‌ கட்டி டாக்டர்‌ வரவை 
எதிர்பார்த்திருக்க வேண்டும்‌. * ்‌ டட ்‌ 
அன்னிய வஸ்து ஜடவர்க்கமா தும்படி செய்ய வேண்டும்‌, மூக்‌ 
யிருந்தால்‌, பால்‌ அல்லது நீரைக்‌ குப்பொடி போட்டுக்கொள்ளக்‌ 
கொண்டு கண்ணைக்‌ கழுவ கொடுத்து, தும்மல்‌ வரும்படி 
வேண்டும்‌. சுண்ணாம்பு கண்‌ செய்யலாம்‌. இதிலும்‌ பிரயோ 
ணில்வீழ்ந்தால்‌, காடியாலாவது, 
அல்லது பாலையும்‌ நீரையும்‌ கலந்‌ 
தாவது கண்ணை சுத்தம்‌ செய்ய 
ண்டும்‌. னிய வஸ்‌ இ ப நயன அதத்‌ 3 
கேல்‌ இமையில்‌ மடலின்‌ கீழே நண்பின்‌ சரரந்நீன்‌ தோலின்‌ 
யிருந்தால்‌ அந்த மடலை மேலே சீற்‌ அகப்பட்டுக்கொண்டால்‌ 
தூக்கிப்‌ பிடித்து, அடி இமையை அதை வெளிப்படுத்தும்‌ விதம்‌ ஷா 
படியே விட்டுவிட வேண்டும்‌. தோலின்‌ வழியாய்‌ உள்ளே 
்‌ கீழ்‌ இமையின்‌ மயிர்கள்‌ மேல்‌ தள்ளி, கொடுக்கை மாத்திரம்‌ 
இமையின்‌ உள்‌ பக்கத்தைத்‌ கம்பி கத்தரிக்கும்‌ ஆயுதத்தால்‌ 
துடைத்து, அநீத வஸ்துவை கத்தரித்துவிட்டுப்‌ பிறகு முள்ளை 
வெளிப்படுத்திவிடும்‌. அதிலும்‌ எடுத்துவிட வேண்டும்‌; அல்லது 
வராவிட்டால்‌ மேல்‌ இமையைக்‌ ஓ) தூண்டில்‌ முள்ளின்‌ கயிற்றை 
*கீழ்மேலாகத்‌ திருப்பினால்‌ அறுத்து, தூண்டில்‌ முள்‌ மாத்‌ 
உள்ளே இருக்கும்‌ அன்னிய திரம்‌ உள்ளே இருக்கும்படி 
வஸ்து கண்ணுக்குத்‌ தெரியும்‌. விட்டுவிட. வேண்டும்‌. அதை 
அப்போது அதைச்‌ சுலபமாக மருந்து நீரால்‌ செவ்வையாய்க்‌ 
எடுத்துவிடலாம்‌. கழுவி, பிறகு முள்ளின்‌ முனை, ௩ 
முக்கில்‌ ஏதேனும்‌ தோலைப்‌ பொத்துக்கொண்டு 2 
ருகுந்நுகொள்ளுதல்‌ இ வதறவரையில்‌ 
த்தில்‌ அமுக்கித்தள்ள வேண்டும்‌. 


திருக்கும்‌ மூக்கைப்‌ பலமாய்‌ சிந்‌ 


ஜனப்படாவிடில்‌, டாக்டருக்குச்‌ 
சொல்லியனுப்ப வேண்டும்‌. 


சாதாரணமாய்‌ பொத்தான்‌, முனை வெளியே வந்தவுடன்‌ 
மணி, பட்டாணி இவைதான்‌ அதைப்பிடித்து இ முத்துவிட 
புகுந்துகொள்ளக்‌ கூடியவை, வேண்டும்‌. ௬ ட்‌] ட்‌ 


த ர த ட அக டட லட... 
கண்ணுக்குத்‌ தெளிவு பொன்னாங்கண்ணி 


ரிந்நர்கள்‌ அருளிய 


பித்த வெடிப்பு நிங்க 
மருதமர இலை 4 
கரிசலாங்கண்ணி பிடி 

இவை இரண்டையும்‌ அரைத்து--100 மி, லி. பாலில்‌ கலந்து, காலை, 1 

ததா இருவேளை மூன்று தாள குடிக்க பித்த வெடிப்பு நீங்கும்‌. 


சிறுபாம்பு, பூரான்‌ போன்ற நஞ்சுக்கடிகள்‌ முறிய 

6 மிளகுடன்‌ சிறுகுறிஞ்சான்‌ வேரை எடுத்து அரைத்து 
சுண்டைக்காயளவு வாயிலிட்டு வெந்நீர்‌ அருந்தவும்‌, 8 நாட்கள்‌ 
செய்து வர நஞ்சுக்கடி முறியும்‌, 


செரிமாணத்திற்கு 

புளித்த மோரில்‌ “சுக்கை ஊற வைத்து உலர்த்தி இடித்துச்‌ 
சூரணித்து அத்துடன்‌ சிறிது சர்க்கரை கூட்டி காலை, மாலை, 3 ஸ்பூன்‌ 
வீதம்‌, செரிமாணம்‌ குறைபாடு வந்தால்‌ சாப்பிட அவை தீரும்‌. 


பெரும்பாட்டுக்கு 

பெரும்பாட்டு உதிரச்‌ சிக்கல்‌ விலக நாவல்‌ மரப்‌ பட்டையை, 
எருமை மோரில்‌ ஊற வைத்து இடித்து_100 மி. லி. சாறு பிழிந்து 
அதில்‌ சந்தனம்‌ 10 கிராம்‌ தூள்‌ செய்து சேர்த்து மோர்‌ கலந்து 
மூன்று நாள்‌ அருந்தவும்‌, வாழைப்பூ, வறுகடலை ஆகியன சமைத்‌ 
துண்ண பெரும்பாட்டு உதிரச்சிக்கல்‌ நிற்கும்‌. 


மேகச்சூடு, நீர்‌ எரிச்சலுக்கு 

கற்பூர சிலாசித்து 500 கிராம்‌ வாங்கி, கோவை இலைச்சாற்றில்‌ 
அரைத்து சிறு அடையாகத்‌ தட்டி. வெளிச்சத்தில்‌ உலர்த்தி, பின்‌ 
மீண்டுமொருமுறை : கோவை இலைச்‌ சாற்றில்‌ அரைத்து கவசம்‌ 
செய்து 50 வறட்டி கொண்டு புடமிட பற்பமாகும்‌. 
இதனை 5 சிட்டிகை எடுத்து திரிபா சூரணத்தில்‌ அனுபானமாக 
பாலுடன்‌ சாபபிட, மேகச்சூடு, நீர்க்கடுப்பு, எரிச்சல்‌ நீங்கும்‌. 10 
நாட்கள்‌ செய்து வரவும்‌. 


ட 


நாய்க்‌ கடிக்குக்‌ காடியைக்‌ கொடு. 


ஏழிற்கருத்‌ சீரகம்வெண்‌ ண்டுத்‌ கேனிலறைத்‌ 
திழியண்ட வரநத்திற்‌ குண்‌. 


கருஞ்சீரகமும்‌ வெள்ளைப்பூண்டுந்‌ தேனிலரைத்து காலை மாலை 
இரண்டு வேளையுமுண்டுவரவும்‌, இப்படி .ஒருவாரமுண்ண அண்ட 
வாதமானது தீரும்‌, இச்சாபத்தியம்‌ வைக்கவும்‌. 


ஏரண்டத்‌ கெண்பையிற்‌ கரண்டிக்கால்‌ படி மோர்‌ 
நேரவூட்‌ கொள்‌ பேதியரம்‌. 


ஆமணக்கெண்ணை ஒரு கரண்டியை கால்படி மோரிற்கலக்கி 
அதிகாலையிற்‌ குடித்துவிடவும்‌, நன்றாய்ப்‌ பேதியாகும்‌, இதில்‌ சில 
நோய்களும்‌ தீரும்‌ ஒருவேளை பேதியதிகப்படின்‌, வசம்பைக்‌ கரிக்கி 
வெற்நீர்‌ அல்லது கஞ்சித்தண்ணீரில்‌ போட்டுக்‌ கலக்கிக்‌ குடிக்க 
அப்பேதியுடனே நின்று விடும்‌. 


இணங்கர்‌ பீர்க்கவ்கரம்‌ சாரினிற்‌ பெருங்கரயமதும்‌ 
வணங்கவுண்‌ மகேரகரம்‌ போம்‌, 


பீர்க்கங்காயை இடித்துச்‌ சாறுபிழிந்து அதில்‌ பெருங்காயஞ்‌ 
சேர்த்து உண்டுவரவும்‌, மகோதரம்‌, பெருவயறு, நீராம்பல்‌, நீர்க்‌ 
கோவை முதலியவை தீரும்‌. வறுத்தவுப்பு சுட்டபுளி கூட்டவும்‌. 
முல்கவே நெல்லித்‌ நன்சீரக மிரண்டும்‌ 
ஓக்கவே கரனிடித்‌ வண்‌. 


நெல்லிக்காய்‌ வற்றலும்‌ சீரகமும்‌ உலர்த்தித்‌ தூளிடித்து உண்டு வர 
வும்‌. ஒருவாரம்‌ இருவேளையுங்‌ கொள்ள காமாலை, சோகை, பாண்டு 
முதலியவை தீரும்‌, வறுத்தவுத்பு, சுட்டபுளி கூட்டவும்‌. 
மற்பாடகச்‌ சரற்றைர்‌ பற்றித்‌ கலைநேய்க்கில்‌ 
நற்பரர்வை யரகும்‌ நயனம்‌. 
பற்பாடகத்தை இடித்துச்‌ சாறுபிழிந்து அதில்‌ பசும்பால்‌ சேர்த்‌ 
தாகிலும்‌ அல்லது சும்மாவாகிலும்‌ சாலேசுரம்‌, கண்மத்திமம்‌, கண்‌ 


ஒதிய மரமும்‌ சமயத்துக்கு உதவும்‌. 


ட 


“ரூ 


i] 


ஆடி ஐப்பசி 29 மூலிகை மணி 


தெரியாதவர்கள்‌ தலையில்‌ அரக்கத்‌ தேய்த்துத்‌ தலைமுழுகி வரவும்‌. 
இப்படி ஏழெட்டு முழுக்கில்‌ பார்வை நன்றாய்த்‌ தெரியும்‌, 


நாக்கு ரசி நன்றாக 
இலவங்கஞ்‌ சரயத்திரி சுக்கேலம்‌ வால்மிளகும்‌ 
பிலங்காண்‌ கரம்பூலத்‌ திடு. 
இலவங்கம்‌, சாபத்திரி, சுக்கு, ஏலம்‌, வால்மிளகு இவைகளைத்‌ 
தாம்பூலத்துடன்‌ தரித்துக்‌ கொள்ளவும்‌. பலம்‌ இந்திரியவிர்த்தி, 
தேககாந்தி, தீபனசக்தி, முகவசீகரத்தைத்‌ தரும்‌. 
அழல்கொண்டதுட்டிற்‌ கதிமதுரப்‌ பாலுண்ணச்‌ 
சுழன்‌ றோடிப்போ யொடுங்கும்‌. 
அழல்கொண்ட சூட்டினால்‌ இரும்பலான துண்டாயின்‌ அதற்கு 
அதிமதுரப்பாலானதை வாயிற்போட்டுச்‌ சப்பி அச்சாரத்தை விழுங்கி 
வர அந்நோய்‌ விரைவில்‌ அகன்றுவிடும்‌. 
சர்க்கரையுஞ்‌ சீரகமுந்‌ தன்நெல்லி முள்ளியறும்‌ 
சுக்கேலந்‌ ேனியைத்‌ துண்‌. 
சீரகம்‌ நெல்லிமுள்ளி, சுக்கு, ஏலம்‌ இவைகளைச்‌ சூரணஞ்செய்து 
சர்க்கரை கலந்து, .தேனிலிழைத்து, வெறுகடிவீதம்‌ இரண்டுவேளை 
அரை மண்டல முண்டு வரவும்‌, பித்தத்தினாலுண்டாகிய கொடூர 
மனைத்தும்‌ நீங்கிவிடும்‌. 
நரறாண்டு வன்னியிலை பெருமைத்‌ தயிரினி வண்‌ 
பாராண்ட மேகம்‌ படும்‌, 
நூறுவருடஞ்‌ சென்ற வன்னிமரத்‌ திலையை எருமைத்‌ தயிரினில்‌ 
அரைத்து அத்தயிரிற்கலக்கி கால்‌ மண்டலம்‌ காலையிலுட்கொண்டு . 
வரவும்‌. மேகமானது அகன்று விடும்‌. 


தாதுபுஷ்டிக்கு 
நையக்‌ கற்கண்டும்‌ நற்பேரீந்துந்‌ தேனிற்‌ 
மைய வரைத்துண்ணவே பண்‌. 
பேரீச்சம்பழமும்‌, வெள்ளைக்‌ கற்கண்டும்‌, தேனிலரைத்து 
உண்டுவரவும்‌, தாதுபுஷ்டியாம்‌ அப்படி உண்ணுகையில்‌ பதினைந்து 
நாட்கள்‌ வரையுண்டு புளியை மட்டுப்படுத்தவும்‌ வேண்டியது, 


கக்கின பிள்ளைத்‌ தக்கும்‌. 


3 3:0209080000002030 Bo 090000002080085 9: 0600020090080080000 


ரண்டைக்‌ கால 
கருத்தரிக்கும்‌ அறிகுறிகள்‌ 


9௮023: Boch cf 0:00000:00:002009:00000:0000:090000002000080 


1. புணர்ச்சியில்‌ நாயகிக்கு 
இயல்பாயுண்டான செய்கையை 
விட அதிக விருப்பமுண்டாயின்‌ 
அது கருத்தரித்தலுக்கு முதற்‌ 
குறியாம்‌. 


2, புணர்ச்சி முற்றியபின்‌ 
வழக்கப்படி ரேதசு முழுதும்‌ 
வெளிப்படாமல்‌ உள்ளிடத்துத்‌ 
தங்கியிருக்குமெனக்‌ காண்க, 


8. புணர்ச்சியின்‌ முடிவில்‌ 
நாயகிக்கு தேகம்‌ அருக்களித்துக்‌ 
குளிர்ச்சியடைந்ததாகத்தோன்று 
மாயின்‌ உஷ்ணம்‌ நீங்கிக்‌ கருத்‌ 
தரிக்கத்தக்க குளிர்ச்சியுண்டான: 
தென்று அறிய வேண்டும்‌, 


4, வெறுக்கத்தக்க பதார்த்‌ 
தங்களில்‌ விருப்பமும்‌, குறை 
வுற்ற பசியும்‌, உணவில்‌ வெறுப்‌ 
பும்‌, புளியேப்பமும்‌ உண்டா 
யின்‌ கருத்தரிக்கும்‌ குறியெனப்‌ 
படும்‌. 

5. மார்பின்‌ நரம்புகள்‌ சுபா 
வத்தைவிட அதிக வெளிப்படை 
யாகத்‌ தோன்றி முகாரவிந்தம்‌ 


தழைக்குமாயின்‌ அதுவுங்‌ கருத்‌ 
தரிக்குங்‌ குறியெனச்‌ சொல்லப்‌ 
படும்‌, ' 


8. பருத்துருண்டு திரண்ட 
அழகிய கொங்கைளிரண்டினது 
முகங்கள்‌ கருத்தும்‌ விம்மியும்‌ 
வன்மையாகியும்‌ நோயுற்றும்‌ 
இருக்குமெனக்‌ காண்க. 


7. சகலகலைமாெதெனும்‌ 
வாணி வீற்றிருக்கும்‌ தாமரைக்‌ 
கமலம்‌ போன்ற தண்ணிய உற் 
திச்சுழியைச்‌ சுற்றிலும்‌ சுளுக்கு 
நோயும்‌, வயிற்றுப்‌ புரட்டலும்‌ 
உண்டாகும்‌. 


8. அழகிய சேற்கெண்டை 
யொத்த கண்களினடி: இமைக்‌ 
கடுத்த சிறிய நரம்புகள்‌ பிரகாச 
மாகவும்‌, விழிகளின்‌ நிறங்கள்‌ 
பார்வைக்கு பேதமாகவும்‌ காணப்‌ 


படும்‌. 


9. நாயகியின்‌ சிறுநீரைப்‌ 


படிகபாத்திரத்திலேற்றி நாலா 
வது நாள்‌ மெல்லிய சீலையால்‌ 


ஒரு முருங்கையும்‌ ஒரு எருமையும்‌ உண்டானால்‌ 
வருகிற விருந்தை மனங்களிக்கச்‌ செய்யலாம்‌, 


ச்‌ 


து 


ர 


ஆடி-- ஐப்பசி 
வடிக்கையில்‌ நுண்ணிய கிருமி 
கள்‌ தோன்றும்‌, 


10. நாயகியின்‌ சிறுநீரை 

யேற்றி அதில்‌ பூளைக்காஞ்சோரி 
யிலையைப்‌ போட்டு ஓரிரவு முழு 
வதும்‌ வைத்து உதயத்தில்‌ பார்‌ 
வையிடுகையில்‌ அவ்விலையிற்‌ 
செம்புள்ளி தோன்றின்‌ கர்ப்பந்‌ 
தரித்ததென்றும்‌ கரும்புள்ளி 
தோன்றின்‌ தரிக்கவில்லையென்‌ 
றுங்‌ கொள்க, 


ஆண்சி௬வின்‌ குறிகள்‌ 


1. நாயகி யுட்காருகையிலும்‌ 
எழுந்திருக்கையிலும்‌ இடது கை 
யைப்‌ பார்க்கிலும்‌ வலது கையை 
அடிக்கடி யூன்றிக்‌ கொள்வாள்‌. 


2. பெண்சிசுவை யடையும்‌ 
போதிருப்பதைவிட ஆண்சிசு 
வையடையும்போது நாயகிக்கு 


. வயிறு அதிகவுயர்வையும்‌ வட்ட 


மாயும்‌ இருக்கும்‌. 


8. பிண்டங்கர்ப்பத்தின்‌ வலது 
பாரிசத்திலிருப்பதாக நாயகிக்கு 
தோன்றியும்‌, வயிறு மினுமினுப்‌ 
பாகக்‌ காட்டியும்‌ இருக்கும்‌. 


81 மூலிகை மணி 


4. நாயகி பெண்சிசுவாலடை 
வதைப்‌ பார்க்கிலும்‌ குறைந்த 
வருத்தமுற்றவளாயும்‌ கர்ப்பமிக 
வுஞ்‌ சுளுவாயும்‌ காண்பள்‌. 


5. இடது கொங்கையக்காட்டி 
லும்‌ வலது கொங்கை மிகவுமுகங்‌ 
கறுத்து விம்மிவன்மையை 
யடைந்திருக்கும்‌. ம்‌ 


6. சரீரம்‌ பெண்பிண்டத்தா 
லடையும்‌ அவ்வளவு கருமையா ' 
காமல்‌ பசுமை நிறத்தை யடை 
வதுமின்‌ றி தேஜசுண்டாம்‌. 


7. உதிரம்‌ அற்றுங்‌ கருத்து 
மிருக்கின்ற இருகண்களின்‌ வட்‌ 
டங்களில்‌ 


வலது வட்டம்‌ 

பேதமாகவும்‌ பிரகாசமாகவும்‌ 
தோன்றும்‌, 

8. ஒரு பாத்திரத்தில்‌ 


தெளிந்த நல்ல ஜலத்தில்‌ நாயகி 
யின்‌ முலைப்பால்‌ ஒருதுளியிட ' 
அதுபரவி மிதக்குமாயின்‌ 
ஆணென்றும்‌, பரவாமலப்படி. 
யே உள்ளழுந்துமாயின்‌ பெண்‌ 
ணென்றுமறிக. இவை பேதப்‌ 
படுமாயின்‌ பெண்சிசுவென்றே 
நிதானிக்க வேண்டும்‌. ட்டு 


நாள்‌ இரண்டு (மலம்‌ கழிதல்‌) 

வாரம்‌ இரண்டு. (எண்ணெய்‌ முழுக்கு) 
மாதம்‌ இரண்டு (உடலுறவு) 

ஆண்டு இரண்டு (குடல்‌ சுத்தம்‌) 


சர்ம நோயால்‌ 
அவதிப்படுகின்றீர்களா ? 


அமரர்‌ கண்ணப்பர்‌ அளித்த ஒப்பற்ற மருந்து 
“ரூ முலிகை எண்ணெய்‌ ” 


(அனுபவம்‌ உணர்த்தும்‌ உண்மை) 


“எனது அலுவலகத்தில்‌ பணிபுரியும்‌ ஒருவருக்கு உடலில்‌ பல 
இடங்களில்‌ சிகப்பு நிறத்தில்‌ படை மாதிரி இருந்தது. உடனே 
டாக்டரை அவர்‌ அணுகவே நிறைய மருந்து மாத்திரைகள்‌ எழுதிக்‌ 
கொடுக்கவே வாங்கி சாப்பிட்டு கொஞ்சமும்‌ பலன்‌ காணாமல்‌ Skin 
Specialist-pஐ அணுகும்‌ எண்ணத்தோடு லீவு கேட்பதற்கு என்னிடம்‌ 
வந்தார்‌. ' நான்‌ உங்களின்‌ 'மகர மூலிகை ஏண்ணெய்‌” கொடுத்து 
. சாப்பிடச்‌ சொன்னேன்‌. மருந்து சாப்பிட்டபின்‌ நல்ல மாற்றம்‌ 
தெரியவே அவர்‌ இன்னொருசெட்‌ மருந்து கேட்டார்‌. வரவழைத்துக்‌ 
கொடுத்திருக்கிறேன்‌. கோல்‌ சம்பந்‌ நமரன நோய்களுக்கு, தங்களின்‌ 
மகர மூலிகை எண்ணெய்‌” ஓர்‌ ஆழுர்வ நீவரரணமரகும்‌. 

Sf தங்கள்‌, 


கு. நாகராஜன்‌ 


ழக நோய்‌, சர்ம நோய்‌, உடம்பில்‌ உள்ள கெட்ட நீர்கள்‌ வெளியேறி 
நலம்பெற ஆசிரியர்‌ ௧.6 வங்கடேசன்‌ அவர்களின்‌ ஆலோசனையின்‌ 
பேரில்‌ மகா முலிகை எண்ணெய்‌ குணம்‌ தர வல்லது. 


விலை ரூ. 50 அஞ்சல்‌ செலவு ரூ, 5 
“முலிகை மணி தயாரிப்பு? 

22, பாலாஜி அவின்று 2வது நெடு, 

திருமலைப்பிள்ளை ரோட்‌, தி. நகர்‌, சென்னை - 17. 


505696969520959296 2895 5586 26963630 ESS SRE 


சு TSR எலி சழ எழ ச எ எ 


ப்‌ 


ஈ 


sz ௨1௯. ௯1௯. ௨0௯. ௯1௯. த lz . ல்‌ Ala slp இத அத slp Aa alg af, 


அத NENA SANSA ELENA 
SSDS DSSS 595020: DIU மலம 


சிறுகுறிஞ்சாவும்‌ - 
இரக்த சர்க்கரைய வும்‌ 
சி. பன்னீர்செல்வம்‌, ௧. இராதா சண்முகசுந்தரம்‌ 
உயிர்‌ வேதியியல்‌ துறை, அடிப்படை மருத்துவ அறிவியல்‌... 


ஆராய்‌ 9 நிலையம்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
சென்னை - 48 


௭௫ந்கவரை 


சிறுகுநிஞ்சா அல்லது. சர்க்க 
ரைக்‌ கொல்லி என்ற மூலிகையை 
உட்கொள்ளுவதால்‌இரத்தத்தில்‌ 
சர்க்கரை அளவு 10. முதல்‌ 80 
சதம்‌ வரை குறைவதாகக்‌. க்ளூ 
கோஸ்‌ . தாங்கல்‌ சோதனைகளி 
லிருந்து. . (Glucose-tolerance 
est) மனித இனத்திலும்‌ பரி 
சோதனை வெள்ளை முயல்களிலும்‌ 
வெள்ளெலிகளிலும்‌ கண்டறியப்‌ 
பட்டது. நீரிழிவு நோய்வாய்ப்‌ 
பட்ட மனிதர்களுக்கும்‌ முயல்‌ 
களுக்கும்‌ இம்மூலிகை மருத்துவ 
ரீதியில்‌ உகந்ததாகும்‌ எனத்‌ 
தெரியவருகிறது. இம்மூலிகை 
கணையத்திலுள்ள இன்சுலின்‌ 
உற்பத்தி செய்யும்‌ நுண்ணணுக்‌ 
களைத்‌ தூண்டிவிட்டு, சர்க்கரை 
அளவைக்‌ கட்டுப்படுத்த வழி 
வகுக்கலாம்‌ என்று கருதப்படு 
கின்றது, 


SUMMARY 


In Indigenous systems or 
medicine, a few herbs have 
8 


been recommended for the 
control of diabetes mellitus. 
One such herb, recommended 
by: the great Sushruta in 
«« Sushruta Samhita’ is 
Gymnema Sylvestic-RBr, known 
as "Meshashringi” in Sanskrit 
and ‘«Sirukurinja’’ in Tamil. 
The hypoglycemic effect of 
this herb was verified in 8 
healthy ‘adults, 4adults with 
disturbed  glucose-tolerance, 
and also in diabetic and non- 
diabetic rabbits and rats. 


முன்னுரை 


பண்டைக்‌ காலங்களிலிருந்தே 
மனிதன்‌ நீரிழிவு நோயினால்‌ 
பாதிக்கப்பட்டான்‌ என்று சான்‌ 
றுகள்‌ இருக்கின்றன. நம்‌ நாட்டு 
வைத்திய முறையில்‌ தேர்ந்த 
ஆயும்வேதப்‌ பேரறிஞர்‌ சுஷ்ருதர்‌ 
தன்‌ “சுஷ்ருதா சம்ஹிதா” என்ற 
நூலில்‌ நீரிழிவு நோய்க்‌ குறைக 
ளைப்பற்றியும்‌ அந்நோய்க்கான 
காரணங்களைப்‌ பற்றியும்‌ செவ்‌ 

ட்‌ 


a 


J 


மூலிகை மணி 94 


வனே விளக்கியுள்ளார்‌, அதிக 
- மாகச்‌ சத்துள்ளதும்‌ சுவையுள்ள 
வையுமான உணவுப்‌ பொருட்‌ 
களை உட்கொள்பவர்களும்‌ 
சோம்பலுடன்‌ காலம்கழிப்பவர்‌ 
களும்‌ இந்நோயால்‌ பீடிக்கப்படு 
வார்‌ என்றும்‌, தசையைக்‌ கரைக்‌ 
கும்‌ இந்நோய்‌ உடையவர்களின்‌ 
சிறுநீரில்‌ சர்க்கரை இருப்பதாக 
வும்‌ சுஷ்ருதா ஸம்ஹிதாவில்‌ 
சொல்லப்‌ பட்்டிருக்கின்றது; 
மேலும்‌ இந்நோய்‌: உடையவர்‌ 
களுக்குச்‌ சிறுநீரக நோய்‌ சாதா 
ரணமாகக்‌ காணப்படும்‌ என்றும்‌ 
கூறப்பட்டுள்ளது, சர்க்கரை 
வியாதியைக்‌ கட்டுப்படுத்துவ 
தற்கு உணவு முறைகளைக்‌ 
குறைப்பதோடல்லாமல்‌; சிறு 
நீரில்‌ சர்க்கரை அளவு குறைவ 
தற்கு ஒரு சில மூலிகைகளைக்‌ 
கையாளலாம்‌ என்றும்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது, இதில்‌ ஒரு மூலிகை 
யான சிறுகுறிஞ்சா (Gymnemo 
Sylvestre R.Br) சர்க்கரைக்‌ 
கொல்லியை நம்‌ நாட்டவர்களும்‌ 
பாரசீகத்து மக்களும்‌ உபயோ 
கித்ததாக வரலாறு கூறுகின்றது 
(தட்கர்ணி, 1964); 


இம்‌ மூலிகையின்‌ நடைமுறை 


யிலுள்ள பெயர்கள்‌ அட்டவணை 
1இல்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்‌ 
றன, சிறுகுறிஞ்சாக்‌ கொடி 


இந்தியத்‌ துணைக்‌ கண்டத்தின்‌ 
பல்வேறு இடங்களில்‌ பராமரிக்‌ 
கப்படாத வனப்பிரதேசங்களில்‌ 
முட்செடிகளுக்கிடையே படர்ந்து 
வளர்லிறது. பிளாட்டர்‌ குழுவினர்‌ 


ஆடி--ஐப்பசி 


(1980) இம்‌ மூலிகையை “இறந்‌ 
திய மருத்துவ: மூலிகைகள்‌” 
என்ற நூலில்‌ விவரித்திருக்கின்ற 
னர்‌. மரங்களின்‌ மேல்‌ கிளைகளில்‌ 
படரும்‌ இக்கொடியில்‌ பற்பல 
கிளைகள்‌ உள்ளதும்‌, 1:8 முதல்‌ 
52 செ, மீ, வரை நீளம்கொண்ட 
நீள்வட்ட வடிவமும்‌, கூரான 
நுனியை உடையதுமான இலை 
களைக்‌ கொண்டது (படம்‌ 1). 


சிறுகுறிஞ்சா இலையைச்‌ சிறிது 
நேரம்‌ மென்று சுவைத்தால்‌, 
இனிப்புச்‌ சுவையை அறிந்து 
கொள்ளும்‌ ஆற்றல்‌ ஒரு சில 
மணி நேரங்களுக்கு இழக்க நேரி 
டுகிறது. இதனால்‌ இம்‌ மூலிகை 
கையைத்‌ தமிழில்‌ “சர்க்கரைக்‌ 
கொல்லி' என்றும்‌ “குர்மார்‌” 
என்று இந்தியிலும்‌ அழைக்கப்‌ 
படுகின்றது. இனிப்பு கசப்பு 
இவ்விரு சுவைகளையும்‌ அழிக்கும்‌ 
இவ்விலை புளிப்புச்‌ சுவையறியும்‌ 
ஆற்றலை அழிப்பதில்லை என்று 
சொல்லப்படுகின்றது (சுஷ்ருதா) 


மராத்தி தேசத்திலும்‌ மத்திய 
இந்தியாவிலும்‌ மற்றும்‌ கர்நா 
டகா மாநிலத்திலும்‌ நீரிழிவு 
நோய்‌ கண்டவர்களுக்கு மற்ற 
மருந்துகளுடன்‌ சிறுகுறிஞ்சா 
மூலிகையை நாட்டு வைத்தியர்‌ 
கள்‌ உபயோகிப்பது நெரிந்ததே. 
இருப்பினும்‌ இம்மூலிகை எவ்வி 
தத்தில்‌ நீரிழிவு நோயைக்‌ கட்டுப்‌ 
படுத்துகிறது என்பதைப்பற்றி 
விரிவான ஆராய்ச்சிகள்‌ ஏதும்‌ 
தடத்தப்படவில்லை, சிறுகுறிஞ்சா 


#1, 72 


(ef 


ஓ 


ஆடி ஐப்பசி ப 


இலையை 
இரத்தத்தில்‌ 


உட்கொள்ளுவதால்‌ 
சர்க்கரையளவில்‌ 
ஏற்படும்‌ மாறுபாடுகளை, மனி 
தர்கள்‌, . சோதனைச்‌ சாலையில்‌ 
வளரும்‌ வெள்ளெலிகள்‌ மற்றும்‌ 
முயல்கள்‌ ஆகிய: வகைகளில்‌ 
கண்டறியப்பட்டன 


செய்முறைகள்‌ 


சாதனை உயிரிணங 
களும்‌ செய்முறையும்‌ 


ஆரோக்கியமுள்ள_10 ஆண்‌ 
களும்‌ இரண்டு பெண்களும்‌ 
சோதனையில்‌ கலந்துகொண்ட 
னர்‌, இவர்களோடல்லாமல்‌ ஆறு 
வெள்ளை முயல்களும்‌ சோத 
னக்கு எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
பட்டன. 

இவர்கள்‌ அனைவரும்‌ முதலில்‌ 
குளுகோஸ்‌ தாங்கல்‌ சோதனைக்கு 
(Glucose-tolerauce test) உட்‌ 
படுத்தப்பட்டனர்‌. இச்சோதனை 
யின்‌ இறுதியில்‌ ஒரு ஆணுக்குச்‌ 
சர்க்கரை வியாதி இருப்பதைக்‌ 
ஜண்டறிந்தேரம்‌, மேலும்‌ மூன்று 
ஆண்களின்‌ இரத்தச்‌ சர்க்கரை 
அளவிலிருந்து சர்க்கரை வியாதி 
வரும்‌ அறிகுறிகளைக்‌ காண 
நேர்ந்தது. மற்ற 6 ஆண்களி 
லும்‌ இரண்டு பெண்களிலும்‌ 
குளுகோஸின்‌ அளவு இயல்பான 
நிலையில்‌ இருந்தன, 

ஆண்களும்‌ பெண்களும்‌ 
அடுத்து 7 நாட்களுக்கு 1 கி, சிறு 
குறிஞ்சா இலையைக்‌ (காய்ந்த 
இலைத்‌ தூள்‌) காலையிலும்‌ மாலை 


மூலிகை மணி 


யிலும்‌ உட்கொண்டனர்‌, எட்டா 
வது நாள்‌ இவர்கள்‌ உணவேதும்‌ 
உட்கொள்ளாமல்‌ குளூகோஸ்‌ 
தாங்கல்‌ சோதனைக்கு வந்தனர்‌. 
மருந்து சாப்பிடும்‌ முன்னரும்‌ 
பின்னரும்‌ நடந்த குளுகோஸ்‌ 
தாங்கல்‌ சோதனையில்‌ இரத்தச்‌ 
சர்க்கரையளவுகள்‌ ஒப்பீடு செய்‌ 
ய்ப்பட்டன, 


சாதனைக்கு எடுத்துக்‌ 
கொண்ட வெள்ளை முயல்கள்‌ 
கிண்டியிலுள்ள கிங்‌ நிறுவனத்தி 
லிருந்து தருவிக்கப்பட்டன, 650 
முதல்‌ 800 கிராம்‌ வரை எடை 
யுள்ள இப்பிராணிகளுக்கு ஹிந்‌ 
துஸ்தான்‌ லீவர்‌ நிறுவனம்‌ விற்‌ 
பனை செய்யும்‌ முயல்‌ உணவு 
போதிய அளவிற்கு அளிக்கப்‌ 
பட்டது, இவைகளில்‌ 8 முயல்‌ 
களில்‌ “அல்லோக்ஸான்‌? என்ற 
வேதியற்பொருள்‌ 100மி.கி./கி.கி. 
எடை எனும்‌ அளவில்‌ தமனி 
வழியாகச்‌ செலுத்தி கணையத்தி 
லுள்ள இன்சுலினை உருவாக்கும்‌ 
பிரத்தியேகச்‌ செல்களை (8.115) 
அழித்து நீரிழிவு நோயை உண்‌ 
டாக்கினோம்‌. இவ்வளவில்‌ அல்‌ 
லோக்ஸான்‌ கணையத்தை முழு 
மையாகச்‌ சீரழிப்பதில்லே என்ப 
தால்‌ இம்முயல்கள்‌ சிறு அள 
விற்கே நோய்வாய்ப்படுகின்றன. 
அவைகளின்‌ பட்டினிக்காலச்‌ 
சர்க்கரையளவு (Fasting Sugar) 
150-250 மி.கி./100 மி.கி, இரத்‌ 
தம்‌ ஆக இருக்கின்றது. இருவார 
ஓய்வுக்குப்‌ பின்னரே இம்முயல்‌ 
கள்‌ சேதனைக்குட்படுத்தப்பா 


மூலிகை மணி 


டன. இம்மூன்று முயல்‌ கட்கும்‌ 
உடல்‌ நலம்‌ கொண்ட எஞ்சிய 
மூன்றுமுயல்கட்கும்‌ சிறுகுறிஞ்சா 
இலைக்‌ கொடுப்பதற்கு முன்னும்‌ 
பின்னும்‌ *குளுகோஸ்‌-தாங்கல்‌ 
சோதனை” நடத்தப்பட்டது. தின 
சரி ஒரு வேளை 200 மி. கி, வீதம்‌ 
சிறுகுறிஞ்சா மூலிகை இம்முயல்‌ 
களுக்கு கொடுக்கப்பட்டது.. 

முழு வளர்ச்சிபெற்ற வெள்ளை 
எலிகளுக்கு 100 மி.கி, சிறு 
குறிஞ்சா இலைத்தூள்‌ உண 
வுடன்‌ கலந்து 25நாட்கள்‌ அளிக்‌ 
கப்பட்டது, அதற்கு முன்னும்‌ 
, பின்னும்‌ இரத்தத்தில்‌ பட்டினிக்‌ 
காலச்‌ சர்க்கரையளவும்‌, எடை 
யும்‌ கண்டறியப்பட்டன. சிறு 
குறிஞ்சா உட்கொள்ளுவதால்‌ 
சிறுகுடல்‌ இயக்கம்‌ தடைப்படு 
கிறதா என்பதனை தெரிந்து 
கொள்ளவே இச்சோதனை நடத்‌ 
தப்பட்டது. 


குரூகோலஸ்‌ நாங்கல்‌ சோதனை 
சோதனைச்‌ செய்யப்பட்ட உயி 
ரினங்கள்‌ முன்னிரவு 8 மணிக்குப்‌ 
பிறகு உணவு ஏதும்‌ கொடுக்கப்‌ 
படாமல்‌ காலையில்‌ குளூகோஸ்‌- 
தாங்கல்‌ சோதனை நடத்தப்பட்‌ 
டது. இரத்தம்‌, சிறுநீர்‌ இவை 
கள்‌ குளுகோஸ்‌ அளவு மதிப்‌ 
பீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்‌ 
பட்டன. பிறகு 50 கிராம்‌ அல்‌ 
லது உடற்பருமனைப்‌ பொறுத்து 
கிலோ கிராமிற்கு ஒரு கிராம்‌ 
என்ற அளவில்‌ டி-குளுகோஸ்‌ 
160 மி,லி. நீரில்‌ சுலந்து பருகி 


96 3 ஆடிஅஐப்பசி 


னர்‌. குளூகோஸ்‌ சாப்பிட்ட பின்‌ 
80, 60, 90, 120, 150 நிமிடங்‌ 
களுக்கும்‌ அவர்களின்‌ இரத்‌ 
தத்தை எடுத்து அதில்‌ சர்க்கரை 
அளவு கண்டறியப்பட்டது. 


இரந்தர்‌ சர்க்கரை அளவு 
செய்முறை 
ஸஸாகி குழுவினரால்‌ (1972) 
மாற்றியமைக்கப்‌ பட்ட 
ஆர்த்தோ-டொலிடின்‌ முறை 
கையாளப்பட்டது, 
கரணர்கள்‌ 
1, 10 சதம்‌ டிரைகுளோரோ 
அஸட்டிக்‌ அமிலம்‌ (TCA) 
2. ஆர்த்தோ-டொலிடீன்‌-- 
போரிக்‌ அமிலக்‌ கரணி- 
(௮) 2.5 கிராம்‌ தயோ யூரியா 
வும்‌, 2,4 கிராம்‌ போரிக்‌ அமில 
மும்‌.100 மி. லி. வாலை வடி நீரில்‌ 
கரைக்கப்பட்டன. 


(ஆ) கிளேஷியல்‌ 
அமிலம்‌ 


(இ) காய்ச்சி வடித்த ஆர்த்தோ- 
டொலிடீன்‌ இம்மூன்று கரணி 
களும்‌ 10 : 76 : 15 என்ற விகிதத்‌ 
தில்‌ கலக்கப்பட்டுக்‌ குளிர்ப்‌ 
பெட்டியில்‌ வைக்கப்பட்டது. 


அஸ்ட்டிக்‌ 


திட்டக்‌ களுகோல்‌ கரைசல்‌ 


0.1 சதம்‌ பென்சாயிக்‌ அமிலத்‌ 
தில்‌ கரைக்கப்பட்டது. இதில்‌ 
மி,லி.க்கு 100 மைக்ரோ கிராம்‌ 
குளூகோஸ்‌ இருக்கிறது, 


ய்‌ 


கவளம்‌ 


(ல்‌ 


ஆ 


ப 


ஆடி ஐப்பசி 


செய்முறை 


0.1 மி.லி, இரத்தம்‌ 8,9 மி.லி. 
டி.ஸி,ஏ. கரணியுடன்‌ சேர்க்கப்‌ 
படும்‌ பொழுது புரதங்கள்‌ வீழ்படி 
வாக்கப்பட்டன. இதைச்‌ சுழற்சி 
வினைக்‌ கட்டுப்படுத்திப்‌ பிரித்து 
அதிலிருந்து கிடைக்கும்‌ தெளி 
வுஃ கலவையில்‌ 1 மி, லி. ஐ 40 
மி. லி. ஆர்த்தோ - டொலிடீன்‌ 
கரணியுடன்‌ கலந்து கொதிக்கும்‌ 
நீரில்‌ 16 நிமிடங்கள்‌ வைத்தபின்‌ 
உருவாகிய வண்ணம்‌ 640 மி, 
மைக்ரான்‌ கொண்டு ஒளி மின்‌ 
நிறமானி (21101௦ electric colori 
1001) யில்‌ அளவிடப்பட்டது. 
இதே முறையில்‌ 20 முதல்‌ 100 
மை.கி, வரை குளுகோஸ்‌ திட்டக்‌ 
கரைசல்‌ . அர்த்தோ-டொலிடீன்‌ 
கரணியுடன்‌ கலந்து சூடுபடுத்தி 
உருவாகும்‌ வண்ணத்தை மாதிரி 
யாகக்‌ கொண்டு இரத்தத்தில்‌ 
சர்க்கரையளவு வரையறுக்கப்‌ 
பட்டது, ்‌ 


சிறுநீரில்‌ சர்க்கரையைக்‌ 
கண்டறிதல்‌... 


சிறுநீரில்‌ உள்ள சர்க்கரை 
யைக்‌ கண்டறிய பெனடிக்ட்‌ 
(1911) முறை கையாளப்பட்டது. 


பெனடிக்ட்‌ கரணி: 17.8 கி, 
சோடியம்‌ சிட்ரேட்டும்‌ 100 கி. 
சோடியம்‌ கார்பனேட்டும்‌ 80 
மி.லி. வாலை வடிநீரில்‌ கரைக்‌ 
கப்பட்டன. 10 மி, லி, நீரில்‌ 
1.78 கி, காப்பர்‌ சல்பேட்‌ தனி 
யாகக்‌ கரைக்கப்பட்டு கார்ப 


87 மூலிகை மணி 


னேட்சிட்ரேட்‌ கலவையுடன்‌ 
சிறிது சிறிதாகக்‌ கலக்கப்பட்டுப்‌ 
பின்‌ வாலை வடிநீரால்‌ 100 மி, 


'லி.க்குப்‌ பெருக்கப்பட்டது. 


செய்முறை: சுமார்‌ 5.0 மி. லி, 
பெனடிக்ட்‌ கரணி ஒரு சோதனைக்‌ 
குழாயில்‌ எடுத்துக்‌ கொண்டு 
சூடுபடுத்தப்பட்டது. பின்னர்‌ 
இதனுடன்‌ 8 துளிகள்‌ சிறுநீரைக்‌ 
கலந்து பெனடிக்ட்‌ கரணியில்‌ 
உருவாகும்‌ நிறமாற்றம்‌ கண்‌ 
கரணிக்கப்பட்டது. சிறுநீரில்‌ 
சர்க்கரை இருப்பின்‌ அதனளவிற்‌ 
கேற்ப பச்சை, சிவப்பு என்று 
முறையே நிறமாற்றத்தைக்‌ காண 
லாம்‌, 


முழவுகளும்‌ விளக்கங்களும்‌ 
உடல்‌ நலம்‌ கொண்டவர்‌ 
களுக்கு சிறுகுறிஞ்சா சாப்பிடு 
முன்னரும்‌ பின்னரும்‌ செய்த 
குளூகோஸ்‌ தாங்கல்‌ சோதனை 
யில்‌ இரத்த சர்க்கரை அளவுகளை 
அட்டவணை 2-ல்‌ கணலாம்‌. சிறு 
நீரில்‌ சர்க்கரை பரிசோதனையில்‌ . 
எவருக்குமே காணப்படவில்லை. 


சிறுகுறிஞ்சா சாப்பிடுமுன்‌ 
இவர்களின்‌ பட்டினிக்‌ காலச்‌ 
சர்க்கரையளவு 70,90 மி,கி./100 
மி.லி. இரத்தம்‌ ஆக இருந்தது: 
சிறுகுறிஞ்சா சாப்பிட்டபின்‌ இது 
60, 75 மி.கி./100 மி.லி, இரத்தம்‌ 
ஆகக்‌ குறைந்து காணப்பட்டது. 
இது 10 முதல்‌ 15 சதம்‌ குறைவு, 


உணவு - உட்கொண்டபின்‌ 
(Post-prandial) சர்க்கரையளவு 


மூலிகை மணி 


சிறுகுறிஞ்சாவினால்‌ 10 முதல்‌ 80 
சதம்‌ வரை குறைந்து காணப்படு 
கின்றது. 


மேலும்‌ இச்சோ தனையில்‌ சர்க்‌ 
கரையின்‌ மேல்மட்டம்‌ மருந்து 
சாப்பிடுவதற்குமுன்‌ 120-145 
மி.கி,/100 மி.லி.யாக இருந்தது. 
மருந்து சாப்பிட்டபின்‌ 120 மி,கி,/ 
100 மி.லி.க்கு மேல்‌ உயரவில்லை. 


குளுகோஸ்‌ தாங்கல்‌ சோதனை 
யில்‌ இரத்தச்‌ சர்க்கரையளவு 2 
மணி நேரத்திற்குள்‌ பட்டினிக்‌ 
காலச்‌ :சர்க்கரையளவிற்குத்‌ 
திரும்புவது ஒருங்கிணைந்த சர்க்‌ 
கரைக்‌ கட்டுப்பாட்டிற்கு இன்றி 
யமையாதது. கணையத்திலும்‌ 
கல்லீரலிலும்‌ உள்ள ஒரு சில 
குறைபாடுகளினால்‌ இக்கட்டுப்‌ 
பாடு சற்றுத்‌ தடைபடலாம்‌. 
அட்டவணை 2-இல்‌ காணும்‌ 1 மற்‌ 
றும்‌ 8 என்னும்‌ நபர்களுக்குச்‌ 
சிறுகுறிஞ்சா உண்டபின்‌ இவ்‌ 
வளவிற்குச்‌ சரிவர இயங்கிற்று, 
மேலும்‌ 6-வது நபருக்கு 2! மணி 
ழேரம்‌ கழித்தும்‌ பட்டினிக்‌ கால 
சர்க்கரையளவு கைகூடவில்லை, 
இவருக்கு சிறுகுறிஞ்சா சாப்பிட்ட 
பின்‌ இரத்தச்‌; சர்க்கரையளவு 21 
மணி நேரத்தில்‌ பட்டினிக்‌ கால 
அளவிற்குத்‌ திரும்பிற்று, மேலும்‌ 
இவருக்கு இரத்தச்‌ சர்க்கரை 
யளவு 100 மி.கி.100 ம்‌. லி.க்கு 
மேல்‌ உயரவில்லை என்பறு 
குறிப்பிடத்தக்கது, 


98 


ஏறும்‌ தேமல்‌; இறங்கும்‌ படர்தாமரை 


ஆடி--ஐப்பசி 


குளூகோஸ்‌ தாங்கல்‌ சோதனை 
யின்போது கண்டறியப்பட்ட 
நிரிழிவு நோயுள்ள 1 நபருக்கு 
மற்றும்‌ 8 அசாதாரண குளூகோஸ்‌ 
தரங்கல்‌ கண்டறியப்பட்‌்டவர்‌ 
களுக்கும்‌ சிறுகுறிஞ்சா சாப்பிடு 


முன்னும்‌ பின்னும்‌ செய்த சோத 
னையின்போது இரத்தத்தில்‌ 
காணப்பட்ட சர்க்கரையின்‌ 


அளவை அட்டவணை 8-ல்‌ காண 
லாம்‌. 1-ம்‌ நபரைத்‌ தவிர மற்ற 
மூவரும்‌ சோதனையின்‌ போது 25 
மணி நேரத்தில்‌ இரத்தச்‌ சர்க்‌ 
கரையளவு பட்டினிக்‌ கரல 
அளவைவிட அதிகமாகவேஇருக்‌ 
கின்றது. இருப்பினும்‌ சிறுகுறிஞ்‌ சா 
சாப்பிட்ட பின்னர்‌ இந்நிலை முற்‌ 
றிலும்‌ மாறிற்று. பட்டினிக்காலச்‌ 
சர்க்கரையளவு 100-195 மி.கி,/ 
106 மி.லிருந்து 80-90 மி.கி,/100 
மி. கி, அளவாகக்‌ குறைந்தது. 
இது 80-95 சதம்‌ குறைந்து 
காணப்படுகின்றது. குளுகோஸ்‌ 
சாப்பிட்ட பின்னர்‌ இரத்தச்‌ சர்க்‌ 
கரையளவு 10-80 சதம்‌ வரை 
குறைந்திடப்பது குறிப்பிடத்‌ தக்‌ 
கது. 2, 8 நபர்களுக்கு சிறு 
குறிஞ்சா மருத்துவத்தினால்‌ 
இரண்டு மணி நேர சர்க்கரை 
யளவு பட்டினிக்கால சர்க்கரை 
யளவிற்குத்‌ திரும்பியது, இருப்‌ 
பினும்‌ 4-ம்‌ நபருக்கு 2 மணி 
நேரத்தில்‌ 250 மி.கி,/100 மி.லி, 
ஆக இருந்த சர்க்கரையளவு சிறு 
குறிஞ்சாவினால்‌ 90 மி.கி. 100 


பகன்‌ ஷ்‌ 


- 


[1 - ஜெ 4 


> 


» 


தாங்கல்‌ 


ஆடி-ஜஐப்புசி 
மி, கி, மாகக்‌ குறைந்திருக்‌ 


கிறது. 

சிறுகுறிஞ்சா சாப்பிடு முன்னும்‌ 
பின்னும்‌ நடத்திய குளூகோஸ்‌ 
சோதனையில்‌ கலந்து 
கொண்ட உடல்‌ நலம்‌ மிகுந்த 
மற்றும்‌ நீரிழிவு நோய்வாய்ப்‌ 
பட்ட வெள்ளை முயல்கஸின்‌ இரத்‌ 
தச்‌ சர்க்கரை அளவு அட்டவணை 
4-ல்‌ காட்டப்பட்டுள்ளது. பட்‌ 
டினிக்‌ காலச்‌ சர்க்கரையளவு 20 
சதமும்‌ உணவு உட்கொண்ட 
பின்‌ “சர்க்கரையளவு. 25 சதமும்‌ 
சிறுகுறிஞ்சா மூலிகையினால்‌ 
குறைக்கப்பட்டிருக்கிறது. 

சிறுகுறிஞ்சா.. சாப்பிடுவதால்‌ 
இரத்தத்தில்‌ பட்டினிக்‌ காலச்‌ 
சர்க்கரையளவுக்‌ குறைப்பும்‌ பட்‌ 
டினிக்‌ காலச்‌ சர்க்கரையளவிற்கு 
இரத்தச்‌ சர்க்கரையளவு திரும்பு 
வதற்கான நேரம்‌ மனிதர்களிலும்‌ 
முயல்களிலும்‌ ஒரே மாதிரியாக 
இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க 
தாக உள்ளது. 

மேலும்‌ உடல்‌ நலம்‌ கொண்ட 
வயது நிரம்பிய (80014) வெள்‌ 
ளெலிகள்‌ 25 நாட்கள்‌ சிறு 
குறிஞ்சா கலந்த உணவை உட்‌ 
கொண்டதால்‌ அவைகளின்‌ பட்‌ 
டினிக்‌ கால இரத்த சர்க்கரை 
யளவுகளை அட்டவணை 6-ல்‌ 
காண்போம்‌. இவைகளின்‌ எடை 
களில்‌ எவ்வித மாற்றமும்‌ காண 
முடியவில்லை, பட்டினிக்‌ கால 


89 


மூலிகை மணி 


இரத்த சர்க்கரையளவுகள்‌ மனித 
இனத்திலும்‌ முயல்களிலும்‌ கண்‌ 
டதுபோல்‌ 15 முதல்‌ 20 சதம்‌ 
வரை குறைந்திருக்கிறது. 
சிறுகுறிஞ்சா சாப்படுவதன்‌ 
மூலம்‌ இரத்த சர்க்கரையளவு 
பட்டினிக்கால வேளையிலும்‌ 
உணவு உட்கொண்ட பின்னரும்‌ - 
உடல்‌ நலம்‌ கொண்டவர்கட்கும்‌, 
நீரிழிவு நோயாளிகளுக்கும்‌ 
மனித இனத்தினருக்கும்‌ முயல்‌ 
களுக்கும்‌ ஆண்‌ பெண்‌ வித்தி 
யாசமின்றி குறைகிறது என்பது : 
குறிப்பிடத்தக்கது இந்த இரத்த 
சர்க்கரைக்‌ ' குறைப்பு எப்படி 
நடக்கிறது என்று ஆராய்ந்து 
பார்ப்போம்‌, சிறுகுறிஞ்சா சிறு 
குடலில்‌ நடக்கும்‌ ஜீரணித்தல்‌ 
மற்றும்‌ உட்கிரகித்தலை (௨0501]- 
11௦0) தடுத்து இரத்த சர்க்கரை 


யளவை குறைக்கிறது என்று 
நம்புவதற்கில்லை. சிறுகுறிஞ்சா 


கலந்த உணவு உட்கொண்ட 
வெள்ளெலிகளின்‌ எடை குறைய 
வில்லை என்பதே இதற்கு சான்று, 
மற்றும்‌ இவ்வெலிகளின்‌ கல்‌ 
லீரல்‌, சிறுநீரகம்‌ இவற்றை 
எடுத்து ஆராய்ந்ததில்‌ அவை 
கட்கு எந்தவித சேதமும்‌ இருந்த 
தாக தெரியவில்லை, 

நீரிழிவு நோய்கண்ட முயல்‌ 
கட்கு இரத்த சர்க்கரை அளவு 
கட்டுப்படுத்துவதினால்‌, இம்‌ 
மூலிகை இரத்த இன்சுலின்‌ 


ஓஐங்காயம்‌ கூட்டத்‌ தன்‌ காயம்‌ ஆச்ச 


மூலிகைமணி 


அளவை அதிகப்படுத்த சக்தி 
வாய்ந்தது என்று கருதுகிறோம்‌, 
“அல்லோக்ஸான்‌?? நீரிழிவு 
நோய்‌ கண்ட இம்‌ முயல்களின்‌ 
கணையத்தில்‌ இன்சுலின்‌ உரு 
வாக்கும்‌ செல்களில்‌ ஒரு பகுதி 
சீரழிக்கப்பட்டிருப்பதால்‌, சிறு 
குறிஞ்சா “மிஞ்சியிருக்கும்‌ செல்‌ 
களை தூண்டிவிட்டு இன்சுலின்‌ 
உற்பத்தியை பெருக்கலாம்‌ என்‌ 
பது ஒரு கூற்று, மேல்நாட்டு 
வைத்தியர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
டால்பியூடமைடு மற்றும்‌ குளோ 
பிரோபமைடு என்பவை கணை 
யத்தை தூண்டிவிட்டு இன்சுலின்‌ 
உற்பத்தியை பெருக்குகின்றன 


(ராப்டிஸ்‌ குழுவினர்‌, 1971), 
அதனால்‌ நீரிழிவு நோயின்‌ 
ஆரம்ப காலங்களில்‌ கணையத்‌ 


தின்‌ ஆற்றல்‌ அறவே நின்று 
விடுவதற்கு முன்னரே இம்மருந்‌ 
துகள்‌ செயல்பட முடியும்‌, கடு 
மையான நோயாளிகள்‌ இன்சு 
லினையே நரடுகின்றனர்‌. சிறு 
குறிஞ்சாவின்‌ ஆற்றலும்‌ இம்‌ 
மாதிரி யிருந்தமையால்‌ இதையே 
மருத்துவத்தில்‌ பயன்படுத்துவ 
தற்கு எந்த தடையும்‌ இருப்ப 
தாக தெரியவில்லை. 


இன்சுலின்‌ சுரப்புக்கு தூண்டு 
தலாக இயங்குவது இரத்த சர்க்‌ 
கரை ஏற்றமே, அதனால்தான்‌ 
குளுகோஸ்‌ தாங்கல்சோதனையை 
இன்சுலின்‌ சுரப்பை அறிய உப 


40 


கும்‌ 


ஆடி ஐப்பசி 


யோகப்படுத்தியிருக்கிறோம்‌. சிறு 
குறிஞ்சா சாப்பிட்ட அனைவருக்‌ 
(மனிதரும்‌ முயல்களும்‌; 
உடல்‌ நலம்‌ கொண்டவர்களும்‌ 
நீரிழிவு நோய்‌ கண்டவர்களும்‌) 
2 மணிக்குமேல்‌ இரத்த சர்க்‌ 
கரையளவு பட்டினிக்‌ கால அள 
விற்கு திரும்பியதிலிருந்து, இம்‌ 
மூலிகை கணையத்தை, பிரத்தி 
யேகமாக அதில்‌ காணும்‌ இன்சு 
லீன்‌ உற்பத்தியை தீவிரப்‌ 
படுத்துகிறது என்றும்‌ அதனால்‌ 
இரத்த இன்சுலின்‌ அளவு அதி 
கரித்து சர்க்கரையளவு குறை 
கிறது என்றும்‌ தெரிந்துகொள்‌ 
கி. றம்‌. பைகுவனைடுகளால்‌ 
இரத்த சர்க்கரையளவு குறைக்‌ 
கப்படுவது. சற்று வேறுபட்ட 
முறையில்‌ நடக்கிறது என்றும்‌, 
சர்க்கரை உபயேோகித்தலை அதி 
கப்படுத்துவதால்‌ இக்கட்டுப்பாடு 
இயங்குகிறது என்றும்‌ பட்டர்‌ 
பீல்டு மற்றும்‌ விச்லோ (1962) 
கண்டறிந்தனர்‌. 


சிறுகுறிஞ்சா சாப்பிடுவதனால்‌ 
இரத்தத்திலுள்ள இன்சுலின்‌ 
அளவுகளை ஆராய்ந்த பின்னரே 
இம்மூலிகையின்‌ வினைச்செயலை 
செவ்வனே தெரிந்துகொள்ள 
இயலும்‌, இம்மூலிகை நெடுநாள்‌ 
உட்கொள்வதால்‌ ஏதாவது 
உடன்‌ தோன்றும்‌ தீயவைகள்‌ 
(side effeets) வர வாய்ப்பு இருக்‌ 
கிறதா என்று நன்கு ஆராய்ந்து 
கொண்டிருக்கிறோம்‌, 


பவத்‌ அனு னு தியை வகை வகை வாகாக லட்‌ வண்வ வ வக்க வவைளை. வைககைள. 


இம்பூரல்‌ காணாது இருமிச்‌ செத்தான்‌ 


aii 
1 


3 


[a 


| ஷ்‌ 


ட்‌ க! வை த 


DBS nas rr Ser அடக்கப்‌ வன 


அட்டவணை 1 


சிறூகுறிஞ்சான்‌ பொதுவாக அறிவிக்கப்படும்‌ பெயர்கள்‌ 


மொழி பெயர்‌ 
1. தமிழ்‌ சிறுகுறிஞ்சான்‌, சர்க்கரைக்‌ 
கொல்லி 
2, ஆங்கிலம்‌ Gymnema sylvestre 
8. அறிவியல்‌ அஸ்க்ளபியாஸ்‌ ஜெமினாட்டா 
4, சம்ஸ்கிருதம்‌ சர்பதருஸ்ட்ரிகா மேஷஸ்ரிங்கி 
5. இந்தி மற்றும்‌ வங்காளி ச்சோட்டா -துதிலாந்தா: 
மேரசிங்கி, குர்மார்‌ 
6. குஜராத்தி மற்றும்‌ மராத்தி கவாவி 
7. பாரசீகம்‌ பர்பதரன்‌ 
தெலுங்கு , போடபராதா, புட்லபத்ரா 


. 080:6009600008006006090-90090060002 ஐ3390:0080080060090090:60060000060 


அமிர்த சஞ்சீவி லேகியம்‌ 


20 வயதுக்கு மேற்பட்ட எல்லோருக்கும்‌ “டானிக்‌” 
போன்று வலிமை தரக்கூடியது, புத்துணர்ச்சியும்‌, புதிய 
வளர்ச்சியையும்‌ . தரக்கூடியது. 40 நாட்களுக்குரிய 
லேகியம்‌ விலை ரூ. 90-00 அஞ்சல்‌ செலவு ரூ. 4-00. 


நிர்வாகி, முலிகைமணி தயாரிப்பு, 
பாலாஜி அவின்யூ 2-வது தெரு, 
22, திருமலைப்‌ பிள்ளை வீதி, 
தி. நகர்‌, 
சென்னை-600 017. 


coco coc Broo BoB co BoB :90080090000080090005 
AA 


அட்டவணை 2 
ல்‌ நடத்திய குளுகோஸ்‌ தாங்கல்‌ சோதனை. 
மருந்து சாப்பிட்ட பின்‌ 


உடல்‌ நலமிக்க மனிதர்களி 
மருந்து சாப்பிடுவதற்கு மூன்‌ 


ee 


பட்டினிக்‌ i AE ரக கவத கப 
எண்‌ வயது பால்‌ கால சர்க்கரை 30: 60' 90: 120: 150: கால சர்க்கரை 30'. 60: 90: 120: 150! 
யளவு யளவு 
மி.கி,100மி..லி. மி.கி.1100 மி.லி. 

த ட அத ட ட ப அக ட! ட ப பயம்‌ இறவ வு பட. 
1. 30 ஆ 86 143 125 120 100 100 70 115 80 80 60 60 
2, 23 ஆ 80 107: 84 84 76°72 60 100 80 80 62 60 
si 22 யெ 73 126 123 87 80 62 64 90 74 74 62 54 
4 31 ஆ 85 120 99 92 85 85 76 103 89 80 69 55 
ட 25 ஆ 91 143: நத 1009: ஈர 517 60 ,103 86 85 66 52 
6, 28 ஆ 76 100 94 86 86 86 61 75 75 75: 6. 61 
7. 21 ஆ 75 140 130 95 80 80 65 120 115: 85 4/0 10 
8. 22 யெ 122 110 120 94 94 65 60 72 85 77 75 61 


அட்டவணை 3 


நீரிழிவு மணிதர்களில்‌ நடத்திய குளுகோஸ்‌ தாங்கல்‌ சோதனை 
மருந்து சாப்பிடுவதற்கு மூன்‌ மருந்து சாப்பிட்ட பின்‌ 


257, 1. 133 160 170 121 80 80 90 105 110 76 75 75 
22 ஆ 100 153 145 112 112 110 80 140 130 80 70 70 
இல 12871 ஆ 115 180 170 150 120 120 90 140 130 125 95 95 
இ: 280 ஆ 120 220 250 280 280 250 80 130 180 165 115 90 


ப்‌ 
ரி 


அட்டவணை 4 


வெள்ளை முயல்களில்‌ நடத்திய குளூகோஸ்‌ தாங்கல்‌ சோதனை 
மருந்து சாப்பிடுவதற்கு முன்‌ மருந்து சாப்பிட்ட பின்‌ 


பட்டினிக்‌ 


பட்டினிக்‌ 
முயல்களின்‌ கால கால 
எண்‌ நிலை சர்க்கரை சர்க்கரை 
யளவு 30: 60' 90' 120' 150: யளவு 30: 60 90: 120: 150: 
மி.கி.1100மி.லி. மி.கி.;100மி.லி. 
இயல்பான 
1. நிலை 
மூன்று முயல்‌ 
களின்‌ சராசரி 85 130 140 120 100 9 71 110 132 100 84 75 
110 20 184 162 162 120 90 150 . 144 102 85 85 
நீரிழிவுள்ள 
3. முயல்கள்‌ 136 210 180 150 145 145 105 153 141 107 98 95 
4. 224 272 300 300 304 290 201 244 260 262 201 200 


மூலிகை மணி 44. ஆடி-ஜப்பசி 
ததக A படட ப பட்டய டப்ப வ பவயயயம்‌ 
அட்டவணை 5 
வெள்வெளிகளின்‌ பட்டினிக்கால்‌ சர்க்கரையளவும்‌ 
அதன்‌ எடையும்‌ காணுதல்‌. 


ம பதன்‌ 
ப ந, E 
22) 5 9 ம்‌ 
a 2 [| 3 
2. & ்‌ 
86668 5 8. 8 
3 ஷ்ஓி விசு - 
ட்‌ க 6223 ஷ்‌ 
6S 62% ்‌] 
§ ௨ நடி |b 
ே 5 3 - el 
1. 87 71 120கி, 
2. 95 71 125, 
8. 95 75 185கி. 
4, 85 70 120கி. 
(0 80 67 110கி 


குறிப்புத்‌ தொடர்‌ 
பெனடிக்ட்‌ (1911) 
ஹாக்கின்‌ பிஸியாலா ஜிகல்‌ கெமிஸ்ட்ரி 
அத்தியாயம்‌ 91, பக்கம்‌ 1245 
தொகுப்பாளர்‌ :; பி, எல்‌. ஓசர்‌ 1965--14வது பதிப்பு 
டாட்டா மெக்ரோ ஹில்‌ வெளியீடு. 
பிளாட்டர்‌, இ. கெய்ஸஸ்‌, ஜெ. எஃப்‌. மற்றும்‌ 
ம்ஹாஸ்கர்‌, கே.எஸ்‌. (1980) 
இந்தியன்‌ மெடிஸினல்‌ பிளான்ட்ஸ்‌ பாகம்‌-8 
பக்கம்‌ 1625-27 தொகுப்பு-2 லலித்‌ மோஹன்‌ 
பாசு. அலஹாபாத்‌, இந்தியா. 
பட்டர்‌ஃபீல்டு, டபிள்யு, ஜே,எச்‌. மற்றும்‌ விச்செலோ, எம்‌. ஜே. 
(1962) 
டயபெடீஸ்‌, 11, 281, 
நட்கர்ணி, ஏ.கே. (1954) 
“£ இண்டியன்‌ மெட்டிரியா மெடிக்கார்‌ ?? 
பாப்புலர்‌ புக்‌ டெப்போ, பாம்பே, 
மூன்றாம்‌ தொகுப்பு 
பாகம்‌ 1, பக்கம்‌ 696-99. 
ராப்டிஸ்‌, எஸ்‌., தும்‌, ஸி., ஷ்ரோடர்‌, கே. ஈ., ரோதன்‌ புக்னர்‌, 


= 


ட்‌] 


ஆடி. ஜப்பசி 46 மூலிகை மணி 
பட ல ட ைவலமாவையாவாமாவாமாகயாவாவா Sin NMS Su mre 


த 


ஜி. க்ளோர்‌, யு., ரான்‌, ஆர்‌.எம்‌. மற்றும்‌ ஃபீப்‌ஃபர்‌, இ.எப்‌.(1971) 
டயபடீஸ்‌ மெலிடஸ்‌ பாகம்‌ 1, பக்கம்‌ 847. 
தொகுப்பாளர்கள்‌ : மக்யார்‌ , மற்றும்‌ பெரிங்கர்‌, ஏ. 
ஸஸாகி, டி., மட்சூய்‌ மற்றும்‌ செனே, A, (1972) 
ரின்ஷோ ககாகு, 1,846-58. 
சுஷ்றாதா, 
£ இண்டியன்‌ மெட்டீரியா மெடிக்கா * 
மறுபதிப்பும்‌ விரிவானதும்‌ : ஏ. கே, நட்கர்ணி. 
பாப்புலர்‌ புக்‌ டெப்போ, பாம்பே. _ 
மூன்றாம்‌ தொகுப்பு; பக்கம்‌ எண்‌ 596-599. 
அனுபவம்‌ உணர்ந்தும்‌ உண்மை 
அன்புள்ள ஆசிரியர்‌ க,.வே. அவர்கட்கு, 
தங்களின்‌ தயாரிப்பான **அவுரித்‌ 
தைலத்தினை?? உபயோகித்து -வருவதினால்‌ 
செம்பட்டையாயிருந்த தலைமுடி கறுப்பாக 
மாறிவிட்டது என்பதை அன்புடன்‌ தெரிவித்‌ 
துக்‌ கொள்கிறேன்‌. 
இப்படிக்கு 
R. லட்சுமி சுப்பிரமணியன்‌ 
- பெங்களூர்‌-42 
அவுரித்‌ தைலம்‌ 
தலைமுடி கருமைக்கும்‌-- செழுமைக்கும்‌--இள நரைக்கும்‌ 
— கொட்டுபவர்களுக்கும்‌ எங்களது தயாரிப்பான 
“அவுரீத்‌ லைலந்‌'நை பயன்படுத்தினால்‌ அதிலிருந்து விடுபட 
லாம்‌.- பின்னர்‌ -முடி கருமையாகவும்‌--செழுமையாகவும்‌-- 
உதிராமலும்‌ இருக்கும்‌, 
மணம்‌ கமழும்‌ - அவுரித்‌ தைலம்‌ (100 1410) விலை 
ரூ. 10-00. அஞ்சலில்‌ பெற ரூ. 14-00 140 செய்க. 
நிர்வாகி, முலிகை மணி தயாரிப்பு, 
பாலாஜி அவின்யூ 2-வது தெரு 
22, திருமலைப்‌ பிள்ளை வீதி, தி. நகர்‌, 
சென்னை-600 017. போன்‌: 442947 
ofpoBrc fod co cg: cBocfocBo 0820 00:0920820920920890090000000000000 892 


காடு கொடுக்கும்‌ மருந்து 


காட்டில்‌ விளையும்‌ பல்வேறு மருந்துப்‌ பொருட்‌ 


களின்‌ பயனை நாட்டு மக்களும்‌, 
பயன்‌ படுத்தத்தக்க வகையில்‌, 


வீட்டு மகளிரும்‌ 
பண்டைய சித்த 


மருத்துவர்கள்‌ - பல மருந்துக்‌ குறிப்புகளை அனுபவ 


பூர்வமாக உணர்ந்து தந்துள்ளனர்‌. 


அவற்றைத்‌ 


தொகுத்தாலே -பல அற்புத மருந்து முறைகள்‌ 


கிடைக்கும்‌. 


* காடு கொடுக்கும்‌ மருந்தான * அவற்றில்‌ சில 


வற்றைக்‌ காணலாம்‌. 


படிக்காரம்‌ அல்லது 
சீனக்காரம்‌. 

இது கடைகளிலெல்லாம்‌ நற்‌ 
சரக்காய்ப்‌ பெற்றுக்‌ கொள்ளக்‌ 
கூடியதாயிருக்கிறது, அது பல 
விதமாய்ப்‌ பலனுடன்‌ மருந்து 
செய்யப்படும்‌. 

மூக்கில்‌ நின்று மிகுதியாய்‌ 
இரத்தம்‌ போனால்‌ 50 கிராம்‌ 
படிக்காரத்தை 6 அவுன்ஸ்‌ தண்‌ 
ணீரில்‌ கலக்கிப்‌ பீச்சாங்குழலா 
லாவது, மெல்லிய சீலையை 
நனைத்தாவது மூக்கினுள்‌ செலுத்‌ 
தினால்‌ நிற்கும்‌. -அட்டை கடித்த 
காயத்தினின்று இரத்தம்‌ பாய்கிற 
தற்குக்‌ கொஞ்சம்‌ படிக்காரம்‌ 
நுணுக்கிக்‌ கடிவாயிலிட்டு அதன்‌ 
மேற்‌ சீலையைச்‌ சுருட்டி வைத்து 
விரலால்‌ கொஞ்ச நேரம்‌ கெட்டி 


யாய்‌ அழுத்தி வைத்திருந்தால்‌ 
இரத்தம்‌ நிற்கும்‌. . 

சூடன்‌ அரை அவுன்ஸை 8 
அவுன்ஸ்‌ தேங்காயெண்ணெய்‌ 
விட்டு நன்றாயரைத்துச்‌ சற்று 
வெதுப்பிக்‌ கொண்டு குழந்தை 
களின்‌ நெஞ்சிலுந்‌ தொண்டை 
யிலும்‌ இரவில்‌ படுக்கைச்‌ சமயத்‌ 
தில்‌ நன்றாய்த்‌ தடவினால்‌ சுவாச 
முட்டுடன்‌ கூடிவரும்‌ இருமல்‌ 
களைத்‌ தனிவுபடுத்தும்‌. 

சூடன்‌  அவுன்ஸை 8 
அவுன்ஸ்‌ தேங்காயெண்ணெயில்‌ 
கலக்கித்‌ தடவினால்‌ வாதம்‌, 
முட்டு, வீக்கம்‌, கழுத்து முதலிய 
உறுப்புக்களிலிருக்கும்‌ விசை 
நரம்புகளின்‌ வீக்கங்கள்‌, நசிவு 
கள்‌; சுளுக்குகள்‌ முத்கியமாய்ச்‌ 
ஞதக சமயத்திலும்‌ கருப்பந்‌ தரிக்‌ 


அ 


எருது கெட்டார்க்கும்‌ எட்டே கடுக்காய்‌; 
இளம்பிள்ளை தாய்ச்சிக்கும்‌ எட்டே கடுக்காய்‌ 


ம்‌] 


= 


கிற சமயத்திலு முண்டாகிற 
இடுப்பு வலிகள்‌ முதலானவை 
ளெல்லாந்‌ தீரும்‌. இந்த நோய்‌ 
களுக்கெல்லாம்‌ காலையிலும்‌ 
மாலையிலும்‌ 10 அல்லது 15 நிமிட 
நேரம்வரை மேறபடி. தைலத்தை 
முற்றும்‌ நன்றாய்த்‌ தேய்க்க 
வேண்டியதா யிருக்கிறது. 


வால்மிளகு 


வயது முதிர்ந்த மனிதர்களுக்‌ 
குக்‌ கபம்‌ மிகுதியாய்ப்போய்‌, 
இருமல்‌ கடினமாயிருக்கில்‌ வால்‌ 
மிளகின்‌ தூளை ஒரு வேளைக்கு 
15 கிராம்‌ வீதம்‌ நாளொன்றுக்கு 
மூன்றுதரங்‌ கொடுக்கவும்‌, 


குன்றி வேர்‌ என்னும்‌ 
நாட்டு அதிமதுரம்‌ 


வித்து சிவப்பு நிறமும்‌ ஓர்‌ அற்‌ 
றத்தில்‌ கறுத்த பொட்டும்‌ உடை 
யதாயிருக்கிற இந்தப்‌ படர்‌ செடி 
யின்‌ வேர்‌ அதிமதுரத்தின்‌ சுவை 
யையும்‌ மாதிரியையும்‌ உடைய 
தாயிருக்கின்றதால்‌ நாட்டு அதி 
மதுரமென்னும்‌ பெயரைப்‌ பெற்‌ 
றது. அது மருந்துக்கடுத்த 
குணங்களுடைய தாயிருக்‌ 
கின்றது. குழந்தைகளின்‌ இரு 
மலுக்குப்‌ புதிய மதுரமான 


47 


ன 


மூலிகை மணி 
வேரில்‌ 2 அவுன்சு எடுத்துச்‌ 
சதைத்து அரைப்புட்டி. நீரில்‌ 


அரைமணி நேரம்‌ வரையும்‌ வேக 
வைத்து வடிகட்டி இதில்‌ 8 
அவுன்சு கற்கண்டாவது தேனா 
வது சேர்த்து மறுபடியும்‌ அடுப்‌ 
பில்‌ வைத்துக்‌ கட்டிப்‌ பாகுப்‌ 
பருவமாகிறவரையும்‌ காய்ச்சவும்‌ 
இதில்‌ தேக்கரண்டி வீதம்‌ சுரங்க 
கூடியிருந்தாலும்‌ இல்லாவிட்டா 
லும்‌ நாளும்‌ பலதரமும்‌ இருமல்‌ 
வருகிற வேளைகளில்‌ கொடுக்க 
வும்‌. உடன்‌ பறித்த இலையின்‌ 
சாற்றைச்‌ சிறு குழந்தைகளின்‌ 
வாயினுள்‌ வெள்ளை நிறமான 
புண்களுக்குத்‌ தொட்டு இட்டால்‌ 


"குணம்‌ செய்யும்‌. 


மாங்கொட்டை 


மாங்கொட்டையின்‌ பருப்பை 
யுலர்த்தித்‌ தூள்செய்து 20முதல்‌ 
90 கிராம்‌ வரையும்‌ தேனில்‌ அல்‌ 
லது வெல்லத்தில்‌ சேர்த்துக்‌ 
கொடுத்தால்‌ நாகப்‌ பூச்சிகளை 
வெளியலாக்கப்‌ பயன்‌ படும்‌, 
மூலத்தில்‌ நின்று இரத்தம்‌ பேய 


கிறதற்கும்‌ மாதவிடை அதிக 
மாய்ப்‌ போகிறதற்கும்‌ கொடுக்க 
நிற்கும்‌, % ௬ ச 


ரண ன ன னக ணை அ அ அ அ அ அ அ அ அ அ க்‌ 
ஓங்காயம்‌ போட்டு அரைத்தாலும்‌ 
தன்நாற்றம்‌ போகாதாம்‌ பேய்ச்‌ கரைக்கு . 


NSN EEE ENTE ANE ENA 56 55 ௯. 56 


35853555852696552222696 : 
மூலிகை மருத்துவ ஆலோசனை 


ஆசிரியர்‌ ௧. வேங்கடேசன்‌ அவர்களைச்‌ சந்‌ ௩ 

மூலிகை ஆராய்ச்சியாளரும்‌, மூலிகை மணி ஆசிரியரு 
மான ௧, வேங்கடேசன்‌ அவர்களிடம்‌ மருத்துவ ஆலோசனை 
பெற நேரிலும்‌, அஞ்சல்‌ வழியிலும்‌ தொடர்பு கொள்ளலாம்‌. 

இரத்த முலம்‌ (Bleebing Piles), ஆஸ்த்துமா (Asthma), 
எரிதன்மம்‌ (Peptic ulcer), வலிதுன்மம்‌ (85101௦ ulce!), 
வெண்மேகம்‌ (120௦௦088), சர்ம நோய்கள்‌ (Psoriosis), 
வெள்ளை, வெட்டை (௦௦௦௦11), மண்டைர்‌ பீனிசம்‌ (Synasitis) 
தலைவலி (Head ache) போன்ற நோய்கட்கும்‌, இல்லற 
வாழ்வின்‌ இனிய நல்வாழ்வுக்கும்‌, ஆண்மைக்‌ குறை 
நீங்கவும்‌, கண்பார்வை கோளாறுகட்கும்‌, 


அமரர்‌ கண்ணார்யரின்‌ மருந்துவ முறையுடன்‌, தன்‌ நேரப்‌ ஆராய்ச்சி 


அனுபவ முறைகளையும்‌ இணைந்து நலம்‌ தரும்‌ முலிகை மருந்துவ: 


ஆலோசனை வரங்குகின்றர்‌. மேற்குறித்த நோயுடைய அன்பர்கள்‌ 
அவரிடம்‌ நேரிலும்‌ அஞ்சல்‌ வழியும்‌ ஆலோசனை பெறலாம்‌. 


சென்னையில்‌ வேலூரில்‌ 
(திங்கள்‌ முதல்‌ வெள்ளிவரை) (ஒவ்வொரு ஞாயிறும்‌) 
முலிகை மணி அச்சகம்‌ முலிகைமணி அலுவலகம்‌ 
9, கிளப்‌ ரோட்‌ கிழக்கு அறை எண்‌-6 CSP பில்டிங்‌ 
செனாய்நகர்‌ தென்னமரத்‌ தெரு 
சென்னை-600 080. வேலூர்‌. வ. ஆ. மா. 


சனி, ஞாயிறு ஆகிய இருநாட்களிலும்‌ சென்னையில்‌ 
22, நிருமலைய்பிள்ளை வீதி, பாலாஜி அவின்று 11 என்ற முகவரி 
யில்‌ கண்ணர்பரின்‌ இளைய மகன்‌ ௧. பாபு அவர்களிடம்‌ 
மருத்துவ ஆலோசனை பெறலாம்‌. 
$69696969550269096 2920 20: 20 23 102 66956 569069056 


அம உம AS AN 


சென்ற இதழ்த்‌ தொடர்ச்சி 


அக ௮12 வித ௬௯ ௬௫௫ NENA AN 
DSCNS DMO 


விவஜந்துக்களு 
முூலிகைகளாம்‌ 


:86689266222565225622 


௪ அமரர்‌ முலிகை மன்னர்‌ ஆ. இரா. கண்ணப்பர்‌ -- 


9996965696969696565696:569696266௫696௫666௫695 
EI IE IC AS I 26 229222 OIE! CREDLE RMR R ICIS 


TT TAT 


6விறுமுறை சிக்ச்ரை 


(CAT 13 


“கனற்றும்‌ பெருஞ்செய்யான்‌ கடித்ததென்றால்‌ 
நலம்பெறு கோவையிலை--வெற்‌ நிலை 
நல்ல பருத்தி கொஞ்சி வல்லுத்தாமணி 
களங்கமில்‌ முடக்கத்தான்‌--இவையாறும்‌ 
கசக்கிச்‌ சாறுபிழிந்து காய்ச்சித்‌ தடவ 
குளித்திடுங்‌ கடுப்பெரிப்புத்‌-- தம்பலம்‌ 
கொட்டுவா யிலுமிழ்ந்தாலும்‌ விட்டுவிடுமே 
தூதுவளை நாவலிண்டை--வேரறைத்துச்‌ 
சுற்றுக்‌ கடிவாய்‌ தனிற்‌ பற்றத்தடவத்‌ 
தீதுற்ற செய்யான்‌ விடம்‌--உடன்விட்டுச்‌ 


சென்றிடு மென்றுரைத்தார்‌ சித்தர்தாமே 1!” 


எரிச்சலையும்குடைச்ச.லும்‌ 
உண்டாக்கும்‌, பெரிய செய்யான்‌ 
கடித்தால்‌ குற்றமற்ற பசுமை 
யான நல்ல கோவையிலை வெற்‌ 
றிலை,:பருத்தியிலை, கொஞ்சியிலை, 
உத்தாமணி இலை முடக்கற்றான்‌ 
இலை இந்த ஆறு வகை இலையை 
யும்‌ பிடி ஒன்று எடுத்து இடித்து 
சாறு பிழிந்து கொதிக்க வைத்து 
உடம்பெல்லாம்‌ தடவி கடிவாயி 
லும்‌ வைத்தும்‌, தாம்பூலம்தரித்து 
கடிவாயில்‌ உமிழ்ந்தாலும்‌ தூது 


[சி-ஆ] 


வளை வேர்‌ நரவல்‌ வேர்‌, ஈயக்‌ 
கொழுந்து வேர்‌ இவைகளை சம 
மாக எடுத்து அரைத்து கடி 
வாயில்‌ வைத்துக்‌ கட்டினால்‌ 
செய்யான்‌ கடி. குணம்‌ விடங்கள்‌ 
யாவும்‌ நீங்கிவிடும்‌ பழம்‌ பெரும்‌ 
வாகட முறையில்‌ இந்த கடி 
களுக்கு கரிசலாங்கண்ணி 
சாற்றை அப்ரக பற்பத்திற்கு 
அனுபானமாக கொடுப்பதும்‌ 
வழக்கமாகும்‌. 


உப்புக்‌ கட்டினால்‌ உலோகம்‌ கட்டும்‌ 


4 


மூலிகை மணி 50 


மண்டலி 

மண்டலி என்பது கொடிய 
விஷத்‌ தன்மையுடைய பூச்சி 
பொதுவாக பெருமரக்‌ காடுகள்‌ 
அடர்ந்த முட்புதர்கள்‌ இருக்கு 
மிடங்களில்‌ வாழும்‌. “காடுகளில்‌ 
இருந்து மரம்‌ வெட்டி. விறகாகக்‌ 
- கொண்டு. வரும்போது மரப்‌ 
பட்டை, சந்து இடுக்குகளின்‌ 


ஆடி ஐப்பசி 


வழியே நகரங்களில்‌ வந்துவிடும்‌ 
மண்டலி பார்வைக்கு எட்டுக்‌ 
கால்‌ பூச்சி போல பெரியதாகவும்‌ 
கால்களில்‌ சுணைமிகுந்த மயிர்‌ 
களும்‌ உண்டு. 


மண்டலி... விஷம்‌ கடும்‌ நாக 
விஷங்களுக்கு ஒப்பாகும்‌; இதில்‌ 
16 வகையுள்ளதாக சித்தர்‌ ஆரூ 
டம்‌ கூறுகிறது, - 


*கேளப்பா மண்டலியிற்‌ பதினாறுண்டு 
- . கெடியாக உப்பரைக்கும்‌ வாய்‌ நீரப்பா 
நாளப்பா தலைசுற்றி மெய்ந்‌ நடுங்குல்‌ 


நலமாகத்‌ தோள்முனையு முளைந்துகாணும்‌ 
ஆளப்பா உடல்‌ குடைந்து பேதிகாணும்‌ 

அங்கமெலாங்‌ குளிர்ந்து சலங்குருதி காணும்‌ 
கேளாது செவிமூக்கி னுள்ளே நாற்றம்‌ 

கெட்டு விழிசோம்பி வரும்நன்றாய்‌ கேளே? 


(பொ-ரை) இந்த 76 வகை 
யும்‌ அதன்‌ குறி குணங்களாவன, 
வாய்நீர்‌ துவர்க்கும்‌, தலை சுழற்‌. 
றும்‌, உடல்‌ நடுங்கும்‌, தோள்‌ 
பட்டை வளையும்‌, உடல்‌ முழு 
மையும்‌ குடைச்சலுண்ட.கும்‌. 
பேதியாகும்‌ மயிர்கால்களில்‌ நீர்‌ 
அல்லது இரத்தம்‌ கசியும்‌, காது 


கேளாது. மூக்கு நாற்றம்‌ அறி 
யாதுபோகும்‌. விழி காணும்‌ 
என்பதை அறிவாயாக என்ப 
தாம்‌. இதில்‌ சீதமண்டலி என்‌ 
பது கடித்தாலே உடலெங்கும்‌ 
அல்லித்தண்டு போல்‌ குளிர்ச்சி 
யாகி உடன்‌ உயிருக்கு ஆபத்தை 
உண்டாக்கிவிடும்‌. 


ரத்த மண்டலி அல்லது சீத மண்டலி 
£குண மெனான உதிர மண்டலியே தீண்டில்‌ 
கூ கூ கூ, வொரு நொடியிற்‌ கொல்லிமப்பா 
கனமாக வாய்மூக்கில்‌ உதிரஞ்சாய்க்கும்‌ 
கண்தெரியா செவிகேளா துடலும்வேர்க்கும்‌ 
அநியாயம்‌ வேர்வையெல்லா முதிரமோடும்‌ 
ஆசாசம்‌ புவ்தெரியா தயர்த்தே ரிள்ளும்‌ 
இல யென்ன மீளுமென்‌ ர௫ஞ்செல்லார்‌ 
வஜற்கயய முடோசியதா மழூததைக்‌ கேளே? 


மே பீராண மயம்‌ 


ai 


oh 


$i 


ஆடி ஐப்பசி 51 


இந்த மண்டலி கடித்த ஒரு 
கணத்தில்‌ கொல்லும்‌ சக்தியுடை 
யதாம்‌! வாய்‌ வழியாகவும்‌ ரத்‌ 
தம்‌ கொட்டும்‌, காது சப்தம்‌ 
கேளாது, கண்பார்வை தெரி 
யாது, உடலெல்லாம்‌ ஐஸ்போல 
வேர்வை கொட்டும்‌ ஆகாயம்‌ 


மூலிகை மணி 


பூமி தெரியாமல்‌ அயர்ந்து 
போவார்கள்‌. அத்துடன்‌ பார்ப்‌ 
பவர்கள்‌ இனியும்‌ இது மீளா 
தென்று உரைப்பார்கள்‌. இதற்‌ 
கும்‌ ஓர்‌ மருந்தை உரைக்கின்‌ 
றோம்‌ கேட்பாயாக, 


“மருந்தென்ன புத்துச்சோறு பலமேயொன்று 
மக்களே நல்லெண்ணை படிகாலாகும்‌ 
திருந்தவே யாட்டியதைப்‌ பதமாய்க்‌ காய்ச்சிச்‌ 
சிந்தாம லவிழ்தமாய்ச்‌ செய்ததுள்ளே 
யருந்தியே கடி.வாயிற்‌ றுவாலை போட்டே 
யங்கமெல்லாம்‌ கோவைச்சாறு றுவாலைபோடு 
அருந்தவே பின்னமொரு மருந்தைக்‌ கேளாய்‌ 
ஆனைதான்‌ வணங்கியிலை யவிழ்த மாமே” 


புத்துச்சோறு பலம்‌ ஒன்று 
எடுத்து அதை எள்‌ . எண்ணை 
கால்படியில்‌ போட்டு உரலில்‌ 


ஆட்டி மைய கலந்து கடியுண்ட ' 


வருக்கு மூன்று பங்கு உள்ளுக்கு 
குடிப்பிக்க செய்து கால்‌ பாகம்‌ 
துணியில்‌ நனைத்து கடிவாயில்‌ 
போட்டு, கோவையிலை சற்றை 
பிழிந்து உடம்பெல்லாம்‌ பூசிவிட 
விஷம்‌ இறங்கிப்‌ போகும்‌. ஆனை 
வணங்கி என்ற இலையையும்‌ 
மேல்கண்டவாறு செய்யலாம்‌, 


வீங்கு மண்டலி 


இந்த மண்டலி: கடியினால்‌ 
உடம்பெங்கும்‌ ஒரு நொடியில்‌ 
பலூன்‌ போல்‌ வீங்கும்‌, மற்ற 
ரத்த மண்டலியில்‌ குறிப்பிட்ட 
குணங்களுடன்‌ சேர்ந்து காணும்‌ 
இதற்கும்‌ ஆணை வணங்கி 
இலையை தண்ணிரில்‌ அரைத்து 
அருந்தி மேலுக்கும்‌ தடவி வர 
விஷக்கடி தீரும்‌, 


ஆவிழ்தமாய்த்‌ தண்ணீரிலரைத்‌ தருந்தி 
யதைத்தானே துவாலையிடத்‌ தீரும்பாராய்‌ 
அவிழ்தமாங்‌ கொல்லனிட கோவைமூலம்‌ 
அரைத்துண்டு மதைத்தானே துவாலைபூசி 
அவிழ்தமாந்‌ தூதுவளை விழிமூலம்‌ 
அம்மம்ம விங்குமண்‌ டலிகடி.த்தால்‌ 


க 


அன்னம்‌ ஒடுங்கினால்‌ அஞ்சும்‌ ஒடுங்கும்‌ 


மூலிகை மணி 


52 


ஆடி--ஐப்பசி 


நிவிழ்தமாம்‌ உடல்முழுதும்‌ கணத்தில்‌ வீங்கும்‌ 
நித்திரை கண்விழியாது நீரே வேர்க்கும்‌ 
வேர்த்தவுடன்‌ குங்குமப்பூ மூக்கிரட்டைவேரும்‌ 
-வெற்றியுள்ள முத்தெருக்கன்‌ செவியின்‌ மூலம்‌ 
நேர்த்தியுள்ள பெருமரத்தின்‌ பட்டையாகும்‌ ' 
நினைவாக யிலுப்பையிலை சமனாய்க்கூட்டி 
வார்த்தரைத்துஃ காடியுடன்‌ படிகுடித்து 
வளமாக உடல்முழுதுந்‌ துவாலைபோடக்‌ 
காற்றிலிட்ட பஞ்செனவே காணாதோடும்‌. 


துவால- என்பது மூலிகை 
மைபோல அரைத்து தேக முழு 
வதும்‌ பூசிவிடுவது. (1) ஆகாச 
கருடன்‌ கிழங்கை அரைத்து பாதி 
உடம்பின்‌ மேல்‌ துவாலை செய்து 
உள்ளுக்கு வெந்நீரில்‌ கலந்து 
கெரடுக்க வேண்டும்‌. (2) இது 
போலவே தூதுவளைவேர்‌ விழுதி 
யின்‌ வேர்‌ ஆகியவைகளையும்‌ 
அரைத்து மேற்சொன்னபடி 
சிகிச்சை செய்ய வேண்டும்‌. 
(எ-று) இது வீங்கு மண்டல 
கடிக்கு சிகிச்சையாகும்‌, வீங்கு 
மண்டலி கடித்தவர்கள்‌ சிலசம 
யம்‌ கண்கள்‌ இமைமூடிக்கொண்டு 


. தூக்கமயக்கத்தில்‌ இருப்பார்கள்‌, 


உடல்‌ பூராவும்‌ சிகப்பு நிறமான 
வேர்வை விட்டுக்‌ கொண்டே 


இருக்கும்‌. இதற்கு குங்குமப்பூ, 
மூக்கிரட்டை வேர்‌, நிலக்கடம்பு 
வின்‌ வேர்‌, பெருமரத்துப்பட்டை, 
இலுப்பை இலை, இவைகளை சரி 
எடையாக காடி விட்டு அரைத்‌ 
துக்கொண்டு காடியிலே' ஒரு படி 
அளவு கலந்து சிறிது சிறிதாக 
குடிக்க அதையே உடம்பு முழு 
வதும்‌ துவாலைபோட வீங்கு மண்‌ 
டலி விஷம்‌ காற்றில்‌ பட்ட பஞ்சு 
போல்‌ நீங்கும்‌. (எ-று) 

சொறி மண்டலி குணம்‌ 

இது கடித்தால்‌ உடம்பு முழு 
வதும்‌ சொறிச்சல்‌ காணும்‌, நாக்கு 
வாய்‌ வரளும்‌. கண்கள்‌ கருகி 
உள்ளே சொருகும்‌. உடல்‌ 'சரு 
மம்‌ சொற சொற வென்று வரண்டு 
போகும்‌. 


கடிய சொறி மண்டலிதான்‌ கடித்த தானால்‌ 

கடித்தவுடன்‌ தன்குணந்தான்‌ கண்சொருகும்‌ 
கருக்கிட்டு நாக்குவாய்‌ வரண்டு போகும்‌ 

தடித்து விட்டு உடல்வரண்டு சொறியே காணும்‌. 
தனியாவின்‌ பாலினன்‌ னாரிவேரைக்‌ 

குடித்திட்டுப்‌ பொன்முசுட்டை பாலிலாட்டிக்‌ 
கூசாமலுடல்‌ முழுதுந்‌ துவாலை போடு, 


EEE, சணவைகைகைகைகைளை. 


அன்னம்‌ இறங்குவதே அபான வாயுவால்‌ 


ஷக்‌ 
¥ 


ர்‌ 


af 


து 


ஆடிஃஜப்பசி 


நன்னாரி வேரை ஒரே ஆவின்‌ 
பாலில்‌ அரைத்துக்‌ குடித்து 
கரப்பான்‌: பூண்டை பாலில்‌ 
அரைத்து உடல்முழுவதும்‌ கடி 


யுண்ட இடத்திலும்‌ துவாலை 
போட நீங்கும்‌, (எ-று) 
பேதி மண்டலி 


பேதி மண்டலி என்ற விஷ கடி 
யால்‌ பாதிக்கப்பட்டவர்களுக்கு 


58 


மூலிகை மணி 


கடுமையான காய்ச்சல்‌, குளிர்‌ 
இவைகள்‌ உண்டாகி மலம்‌இளகி 
நீராக பேதியாகும்‌. இந்த மண்‌ 
டலி விஷம்‌ நீங்கவேண்டுமானால்‌ 
பெருங்காயம்‌, வசம்பு, வெள்ளைப்‌ 
பூண்டு: கந்தகம்‌, நீலிவேர்‌, பெரு 
மரப்பட்டை இவைகளை சரி எடை 
எடுத்து பசுவின்‌ பாலால்‌ 
அரைத்து குடித்து வர பேதிமண்‌ 
டலி கடிவிடம்‌ நீங்கும்‌. 


கடித்திட்டால்‌ பேதி என்றல்‌ மண்டலிக்கு 
காய்ச்சல்‌ குளிர்‌ பேதியடா கடுமையாமே 
கடிதான பேதி என்ற மண்டலிக்குக்‌ 
காயமும்‌ வசம்‌ புள்ளியோடு கந்தி 
கொடிதான நீலி பெருமரத்தின்‌ பட்டை 
குடித்திடுவாய்‌.யாவின்‌ பால்குடியோடி கேள்‌. 


எரி மண்டலி 
இது கடித்தால்‌ முகமெல்லாம்‌ 
நெருப்பாக எரியும்‌. உடம்பும்‌ 
நெருப்பில்‌ வாட்டியது போல 


அனலாகும்‌. பெருமூச்சு எரிதல்‌, 
தலைசுற்றி கீழேயடித்தல்‌ ஓயாமல்‌ 
வேர்வை [விடுதல்‌ போன்றவை 
உபகுண குதிகளாகும்‌. 


முடியாத வெறி மண்டலிதான்‌ கடித்தால்‌ 
மூச்சுவரும்‌ நெருப்பாக முகமெரியும்‌ 
அடிக்கடி தான்‌ தலைசுற்றிக்‌ கீழே தள்ளும்‌ 
அங்கமெலா நெருப்பரிஞ்‌ சலமாய்‌ பாயும்‌ 
ஓயாதவெறி மண்டலி விடமே போக 
ஒருபலந்தான்‌ விடதாறி வேராவின்‌ பால்‌ 
ஆகமாய்‌ படியொன்றைத்தே யுண்பாய்‌ 
அதைத்‌ தானே யெங்கமெலாம்‌ துவாலைபூசே. 


எரிமண்டலி தீண்டியவர்களுக்கு 
விடதாறி என்ற மூலிகையின்‌ 
வேரை ஒரு பலம்‌ எடுத்து பசும்‌ 
பாலை விட்டு அரைத்து ஒரு படி. 


பசும்பாலை விட்டு கலக்கி சிறிது 
சிறிதாக குடித்துவர வேண்டும்‌, 
அதையே உடம்பு முழுவதும்‌ 
துவாலை செய்ய விஷமிறங்கும்‌. 


உப்புக்‌ கட்டத்‌ தெரியாதவன்‌ துப்புக்‌ கெட்டவன்‌ 


மூலிகை மணி_ ்‌ .. 64 


ஆடி--ஐப்பசி 


வெறி மண்டலி 


” இந்த மண்டலி. - கடிகுணம்‌ 
யாதெனில்‌ . நிலத்தில்‌ உள்ள 
பொருள்கள்‌ கண்ணுக்குக்‌ 
காணாதபடி பிரமை உண்டாகும்‌, 
வெறி ஏற்பட்டவர்‌ வாய்‌ திறந்து 
கடித்தல்‌, எழுந்து வெளியே 
ஓடிப்போய்‌ விடுதல்‌, அசாத்திய 
கோபம்‌ உண்டாகுதல்‌ போன்ற 


குறி குணங்கள்‌ ஏற்படும்‌. இந்த : 


விஷம்‌ குணமாக கருப்பு புள்ளி 
களையுடைய வண்ணத்துப்‌ பூச்‌ 
சியை பிடித்து ஒரு பலம்‌ எடுத்து 
மெழுகு போலரைத்து கால்படி 
நல்லெண்ணையில்கலந்து மெழுகு 
பதமாகக்‌ காய்ச்சி உடல்‌ முழு 
மைக்கும்‌ துவாலை இட்டு முறுக்கி 
பிடிக்க வேண்டும்‌. இப்படி ஐந்து 
நாள்‌ செய்து வந்தால்‌ வெறி 
மண்டலி கடி. விடம்‌ நீங்கும்‌, 


பல்லி 


பல்லி என்பது வீட்டில்‌ கரப்‌ 
பான்‌ பூச்சி, தேள்‌, சிளந்தி, ஈ 
ஆகியவற்றைப்‌ பிடித்துத்‌ தின்று 
நமக்கு நன்மை செய்யும்‌ வீட்டு 
பல்லியைத்தான்‌ இப்பொழுது 
குறிப்பிடுகிறது, பல்லி கடியால்‌ 
மரணம்‌ ஏற்படுவது கடினம்‌. இது 
கடிப்பதும்‌ அரிது. எதிர்பாராத 
சில சமயங்களில்‌ கடிக்க நேர்ந்‌ 


தால்‌ கடித்த இடத்தில்‌ வலி, 
எரிச்சல்‌, வியர்வை, வீக்கம்‌, 
மார்பில்‌ ஒருவித சங்கடமுண்டா 
கும்‌. சில நாட்கள்‌ சென்ற பின்‌ 
சிறு பொடி சிறங்குகள்‌ போல 
உடம்பில்‌ உண்டாகும்‌, இவ்‌ 
விஷம்‌ நீங்க பசுவின்‌ பாலும்‌, 


பாகல்‌ இலைச்‌ சாறும்‌ சம அள - 


வாகக்‌ கூட்டி கலந்ததில்‌ பெருங்‌ 
கரந்தை வேர்‌, செவிக்கள்ளிவேர்‌ 
ஆகியவைகளை 2 பலம்‌ வீதம்‌ 
வகைக்கு எடுத்து அரைத்து 
கடிவாயில்‌ தடவியும்‌ உடம்பு 
முழுலமயும்‌ தடவி வந்தால்‌ 
பல்லி கடித்ததினால்‌ ஏறிய விஷம்‌ 
நீங்கும்‌, பல்லி கடியைவிட 
அதன்‌ சிறுநீர்‌ எச்சம்‌ நம்‌ மீது 


பட்டால்‌ அக்கினித்‌ திராவகத்‌ . 


திற்கு ஒப்பாக உடம்பெல்லாவும்‌ 
கொப்பளித்து எழும்‌. இதற்கும்‌ 
சிகிச்சை, அக்கி எழுதுதல்‌ 
போன்ற செம்மண்‌ சேர்த்து 
மேலே “பூசுவதும்‌ நம்‌ நாட்டில்‌ 
மிக பழங்காலம்‌ முதற்கொண்டே 
கையாளப்பட்டு வரும்‌ வழக்கம்‌, 
பல்லி விழுந்து இறந்த ஆகாரத்‌ 
தில்‌ கடுமையான விஷம்‌ சேரும்‌. 
இந்த உணவை உண்டவர்‌ 
களின்‌ உயிர்‌ உடலில்‌ இருக்‌ 
வாது. இந்த விஷத்தைப்‌ போக்கு 
வதற்காக மேற்கொள்ளப்படும்‌ 
சிகிச்சைகளினாலும்‌ பலன்‌ ஏற்‌ 
படாது, 


ee யைன டட 
உல்லாச நடை மேலுக்குக்‌ கேடு; 
மினுக்கு எண்ணெய்‌ தலைக்குக்‌ கேடு, 


ப்ச்‌ 


அமா 


தி 
க 


ஆடி ஓப்பசி 85 


ஒணான்‌ கடி 
பொதுவாக ஓணான்‌ 
களைத்‌ தேடி வந்து கடிப்பது 
கிடையாது, எதிர்பாராத வித 
மாகக்‌ கடிப்பின்‌ கடித்த இடத்தில்‌ 
சந்திரன்‌ பிறை போல ஒருவெட்‌ 
டுக்‌ காயம்‌ (குறி) காணப்படும்‌. 
இதனால்‌ வலி, குத்தல்‌, நமைச்‌ 
௪ல்‌,விக்கம்‌, ஆயாசம்போன்றவை 
கள்‌ ஏற்படும்‌. ஓணான்‌ எந்த 
நிறமாக இருந்ததோ அந்த நிற 
மாக பேதி ஆகும்‌. ஓணான்‌ கடி 
விஷம்‌ நீங்க ஒருகால்‌ ஆழாக்கு 


மனிதர்‌ 


- எடுத்து அதில்‌ கெட்டி 


மூலிகை மணி 


பவளக்‌ கைகா 


இளம்‌ மூங்கில்‌ குறுத்து சாறு 
மிளகு 
கால்‌ பலம்‌ தூள்‌ செய்து கலந்து 
காலை, மாலை இரண்டுவேளை ஒரு 
தேக்கரண்டி வீதம்‌ ஐந்து நாள்‌ 
கொடுக்க விஷம்‌ இறங்கும்‌, - 
பச்சை ஓணான்‌ (அ) 
பச்சோந்தி கடிவிடம்‌ 
பச்சை ஒணான்‌ கடிக்க அந்த 
இடம்‌ வீங்கி தடிக்கும்‌. இந்த 
விஷத்தின்‌ குணம்‌ -எடுத்துரைக்க 
வேண்டுமானால்‌ ஓணான்‌ கடி 
விஷத்திற்கு சமமாக இருக்கும்‌. 


பச்சோந்தி கடித்திடினே— தழுதாழை 

பண்ணை பரட்டையிலை நண்ணைம்‌ சிறு நீர்‌ 
மிச்சமாய்‌ விட்டரைத்துக்‌- கடிவாயில்‌ 

மெல்லப்‌ பூசியாத்‌ திலைத்தெள்ளு பொடியை 
வெண்ணை தனிலிட்டு காச்சி நாசியினில்‌ 

விடுத்து வீக்கத்திற்றிட விட குணமாகும்‌, 


பச்சை ஓணான்‌ கடிக்கு பரட்‌ 
டைக்கீரை, பண்ணைக்கீரை தழு 
தாழை ஆகியவைகளைச்‌ சமமாக 
எடுத்து பருவமடையாத பாலகர்‌ 
சிறுநீர்‌ அதிகமாக [ 
அரைத்து கடித்த இடத்தில்‌ 
தடவி வரலாம்‌. அல்லது ஆத்தி 
இலையை பொடியாய்‌ இடித்து 
தெள்ளிப்‌ பசு வெண்ணையில்‌ 


போட்டு காய்ச்சி நெய்யை மூக்கு 


துவாரத்தில்‌ நசியம்‌ இட்டும்‌, 
கடிவிடத்திலும்‌ தடித்த இடத்தி 
லும்‌ தடவி வர விஷம்‌ இறங்கும்‌. 


விட்டு. 


(சித்தர்‌ ஆரூடம்‌) 
தவனை கடி 
தவளையில்‌ நாட்டுத்‌ தவளை, 
காட்டுத்‌ தவளை, சொறி தவளை 
என மூன்று வகைப்படும்‌. இவை 
மூன்றுக்கும்‌ மூன்றுவித குண 
முண்டு, சொறி தவனை கடித்த 
இடமெல்லாம்‌ சொறி, தினவு 
உண்டாகும்‌. உடம்பு கறுத்து 
வேர்க்குரு போன்று உடலில்‌ 
ஊரல்‌ உண்டாகும்‌. காட்டுத்‌ 
தவளை கடிக்கின்‌ சொறியும்போது 

'இரணமாகி நீர்‌ கசியும்‌. 
(தொடரும்‌) 


ஊத அறிந்தவன்‌ வாதி; ௨ 


ப்பை ஒழித்தவன்‌ யோகி, 


353533222222%:0995050:05050505950605 
இதய ஒலி 
Dear Sir, 
Iamwriting this letter.from so far away. 
I have heard through friends about your 
wonderful work. Many of my friends are 
leading ௨ healthy life through reading your 
books. - These friends are Indians who have 
been getting your books from Singapore. 
Mrs. AGNES JONES, : 
2/26, Holdsworth Street, 
Nentoal Bey, 
Sydney. N. S. W. 
Australia. 
மூலிகை மணி இதழ்‌ வருவது பலருக்கு இன்னும்‌ தெரி 
யாமல்‌ இருக்கின்றது, எனது நண்பர்‌ சிலர்‌ எனது புத்த 
கத்தை பார்த்த பின்னர்தான்‌ இன்னும்‌ தொடர்ந்து வருவது 
தெரிந்தது. அவர்கள்‌ விரைவில்‌ மூலிகை மணிக்கு சந்தா 
கட்டுவார்கள்‌, மூலிகை மணி வெளிவருவது எல்லோருக்‌ 
கும்‌ தெரிந்து எல்லோரும்‌ நன்மை யடைய வேண்டும்‌. 
எனவே “குமுதம்‌' வார இதழில்‌ நாங்கள்‌ மூலிகைகள்‌ பற்றி கட்டுரை 
எழுதியும்‌, - “மூலிகைமணி” யைப்‌ பற்றி விளம்பரம்‌ செய்‌ 
தால்‌ குமுதம்‌ படிக்கும்‌ எல்லோருக்கும்‌ தெரியும்‌. அந்த 
வகையில்‌ இன்னும்‌ அதிகமாக வாசகர்கள்‌ தங்கள்‌ மூலிகை 
மணியினால்‌ பயன்பெறுவார்கள்‌. எனவே தாங்கள்‌ தங்கள்‌ 
வாசகர்களில்‌ ஒருவனான எனது ஆசையை நிறைவேற்ற 
வேண்டுமென்று அன்புடன்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌. 
இப்படிக்கு 
தங்கள்‌ வாசகன்‌ 
ர. A. ரகுநாதன்‌, 
4, மாரியம்மன்‌ கோயில்‌ தெகு, 


காசி விஸ்வநாத நகர்‌, 
திருச்செங்கோடு-689 211 


, பாவலரேறுவின்‌ பரிவுரை 
பேரன்புடையீர்‌, வணக்கம்‌. 


நலமே விளைக. 


தாங்கள்‌' அன்புடன்‌ த 2 முலிகை மணி' 
கிடைத்தது; மகிழ்ச்சி. நன்றி. 


தங்கள்‌ பெறலரும்‌ தந்தையார்‌ விட்டுச்சென்ற சித்த 
மருத்துவத்‌ தொண்டைத்‌ தாங்கள்‌ மிகத்‌ திறமையாகத்‌ 
தொடர்வது மிக்க மகிழ்ச்சியையும்‌ மன நிறைவையும்‌ அளிக்‌ 
கின்றது. ஈடும்‌ இணையும்‌ அற்ற வகையில்‌, காலஞ்சென்ற 
தங்கள்‌ தந்தையார்‌ சித்தமருத்துவத்‌ துறைக்கு ஆற்றிய 
தொண்டு அளப்பரிது. அவர்களின்‌ தூய உள்ளமும்‌, . 
தமிழன்பும்‌, பொதுநலவுணர்வும்‌, தன்னலமற்ற பணியும்‌, 
மருத்துவ அறிவும்‌ தமிழக வரலாற்றில்‌ பொன்னெழுத்து 
களால்‌ பொறிக்கத்‌ தக்கன. அவர்களுடைய மறைவால்‌ 
இவ்வரும்பணி எங்கு 'இடை நின்றுவிடுமோ என்று நான்‌ 
அஞ்சியதுண்டு. அவர்‌ சித்த மருத்துவத்திற்கு உழைத்த 
உழைப்பு . எங்கு வீணாகிவிடுமோ. என்று கவலைப்பட்டுக்‌ 
ரும்‌ த ட 


ஆனால்‌, புலிக்கும்‌ பிறந்தது ரன்ன என்பதைத்‌ 


. தங்களின்‌. எழுச்சி மெய்ப்பித்துவிட்டது. - 


நம்மின்‌ தம்மக்கள்‌ அறிவுடைமை மாநிலத்து 
மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ இனிது 


என்னும்‌ ESE சான்றாக நின்றுள்ளீர்‌! மிக்க 
மகிழ்ச்சி. 


போலிமையும்‌ ஆரவாரமும்‌ நிறைந்த இன்றைய 
புன்மை நாகரிக வாழ்வில்‌, அடிமையும்‌ மிடிமையம்‌ பட்டுக்‌ 
கிடக்கும்‌ நம்‌ தமிழினத்திற்கு, அம்மூலிகை மன்னர்‌ போலவே 
தாங்களும்‌ மருத்துவத்‌ தொண்டாற்றி முலிகை மாமன்னராய்‌ 
4A 


ஆடி--ஐப்பசி 58 மூலிகை மணி 
விளங்க எல்லாம்‌ வல்ல இறைப்‌ பேராற்றலை நிறைந்த 
நெஞ்சுடன்‌ வழுத்துகின்றேன்‌. 

“முலிகை மணிமை' மேன்மேலும்‌ ஊக்கமுடன்‌ வளப்‌ 
படுத்துங்கள்‌ விளைவு தானேவரும்‌. தங்கள்‌ உறுதியும்‌ ஃ 
உழைப்பும்‌ வீண்‌ போகா. தங்கள்‌ எண்ணம்‌ தூய்மை  , 
யானது. நோக்கம்‌ பொதுநலம்‌ கருதியது. உழைப்பு _- 
நேர்மையானது, ஊக்கம்‌ உண்மையானது. முயற்சி 
சோர்விலாதது என்பவற்றைத்‌ தங்கள்‌ எழுத்துக்களின்‌ 
வழி உணர்ந்து பெருமையுற்றேன்‌. 


பத்து, பதினைந்தாண்டுகளுக்கு முன்‌ தங்கள்‌ தந்தை 
யுடன்‌ தங்களைக்‌ கோவை அறிவியலறிஞர்‌ திரு. கோ. துரை 
சாமி, (6, 0. Naidu) அவர்களின்‌ இல்லத்தில்‌ ஒரு விழாவின்‌ 
பொழுது பார்த்திருக்கின்றேன்‌. அப்பொழுது நீங்கள்‌ சிறு 
வராக இருந்தீர்கள்‌. அச்சிறுவர்‌ இன்றைக்குப்‌ பெருமைப்‌ 
படத்தக்க அளவில்‌ பெரும்‌ மருத்துவ மணியாக வளர்ந்திருப்பது 
மிகவும்‌ மகிழ்வையும்‌ பெருமிதத்தையும்‌ எனக்களிக்கின்றது. 
எத்துணை இடர்வரினும்‌ இதழ்ப்‌ பணியைக்‌ கைவிட்டு 
விட வேண்டா. முயற்சியும்‌, உண்மையும்‌ நேர்மையும்‌, 
ஒழுக்கமும்‌, பொதுவுணர்வும்‌ தங்களுக்கு எல்லா நலன்களை 
யும்‌ பெருமைகளையும்‌ கொணர்ந்து சேர்க்கும்‌. தங்கள்‌ 
குடும்பத்தார்க்கு 'என்‌ அன்பும்‌ வாழ்த்தையும்‌ கூறுங்கள்‌. 
மூலிகை, மணியைத்‌ தொடர்ந்து அனுப்புங்கள்‌. 


அன்புள்ள, 
பெருஞ்சித்திரமர்‌, ௬ 
ஆசிரியம்‌ ; தென்மொழி” 
சென்னை-5. 
டட ப்ப ப ட ப பமிமவு 
ர. ர தங்கள்‌ இதழில்‌ கூடியவரை தூய தமிழைக்‌ கடைப்‌ 
பிஈக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்‌ . 


எட 


ய்‌ 


oD 0803 3:90000095:92090080:9209060090000009008000:000:00080000505 


உகு ஈர்க்கும்‌ சித்தமருத்துவம்‌ 


அறந்தரங்க்‌ டாக்டர்‌ ௬. சதாசிவம்‌ 


68208882 682082 Booch 9300000392 392090 390 :90000060000090060 


நீலகிரி மலையில்‌ வாழும்‌ 


்‌ படகர்‌ மலை வாழ்‌ மக்களின்‌ நல்ல 


ஆரோக்கியத்திற்கு : அவர்களின்‌ 
நாட்டு மருந்து முறை ஒரு முக்‌ 
கிய காரணமாக அமைந்திருக்‌ 
கிறது. ஆனால்‌ படகர்‌ மக்கள்‌ 
நீண்ட நெடுங்காலமாக நாட்டு 
மருந்துகளாலேயே பற்பல நோய்‌ 
கனை பால்வினை$நோய்கள்‌ உட்‌ 
பட விரட்டி ஆரோக்கியமாக 
வாழ்கிறார்கள்‌. 


சித்த மருத்துவம்‌ பல்வேறு 
மலை வாழ்‌ மக்களின்‌. நாட்டுப்‌ புற 
மக்களின்‌ சிகிச்சை முறைகளி 
லிருந்தும்‌ சித்தர்களின்‌ பல்‌ 
லாண்டு அனுபவம்‌ ஆராய்ச்சியி 
லும்‌ கிடைத்த சிறந்த மருத்துவ 
முறைகளாகும்‌, 


சித்த மருத்துவத்தில்‌ பவளம்‌ 
நத்தை, கடல்‌ நுரை, சங்கு, முத்‌ 
துச்சிப்பி நண்டுக்கல்‌ போன்ற 
கடலில்‌ கிடைக்கும்‌ பொருளைக்‌ 
கொண்டு மருந்துகள்‌ தயாரித்து 
பெரிய நோய்களை தீர்த்து வந்‌ 
தார்கள்‌. தற்போது இவைகளை 
விஞ்ஞானப்‌ பூர்வமாக ஆராய்ப 
வர்கள்‌ இவற்றில்‌ சிறந்த மருந்‌ 
துப்‌ பொருட்கள்‌ இருதய நோய்‌ 
களுக்கும்‌ புற்றுநோய்‌ போன்ற 
இதர நோய்களுக்கும்‌ இருப்பதை 
யும்‌ அவை உடலுக்கும்‌ "எவ்வித 


தீங்கும்‌ நவீன முறை மருந்துகள்‌ 
டிஜீடாலிஸ்‌ போன்றவை செய்‌ 
வது போல செய்யாமல்‌ குணத்‌ 
தை மட்டும்‌ தருவதை தற்போது 
ஆராய்ந்து கூறுகிறார்கள்‌. 

புற்று நோய்‌ முதல்‌ பற்ப்ல 
நோய்களுக்கு கட.ல்‌ பிராணிகளி 
லிருந்து (மருந்துகள்‌ கிடைக்கின்‌ 
றன. ஜமய்க்காவிலும்‌ கரிபியன்‌ 
கடலிலும்‌' கிடைக்கும்‌ ஒருவித 
கடல்‌ நுரை நுண்‌ கிருமிகளைக்‌ 
கொல்லும்‌ பூஞ்சக்‌ காளான்களை 
அழிக்கும்‌ சர்ம நோய்க்கு 
வெளியே உபயோகிக்கும்‌ குணங்‌ 
களை பெற்றிருப்பதை மருத்துவ 
விஞ்ஞானிகள்‌ தற்போது கண்டு 
பிடித்திருக்கிறார்கள்‌, . 

பவளம்‌ கிருமிகொல்லும்‌ குணம்‌ 
படைத்திருப்பது தற்போது நிரூ 
பணம்‌ ஆகியுள்ளது பவளம்‌ பன்‌ 
னெடுங்‌ காலமாக (சித்த மருத்து 
வத்தில்‌ க்ஷய நோயிக்கு சிறந்த 
துணை மருந்தாக பயன்பட்டு வந்‌ 
திருப்பதை இப்போதைய , முடிவு 
கள்‌ உறுதிப்படுத்துகின்றன. 

தங்கம்‌, வெள்ளி, பவளம்‌. நவ 
ரத்தினங்கள்‌, ரசம்‌, கந்தகம்‌, 
பரஷணங்கள்‌; செம்பு அரிய 
மூலிகை ' போன்ற மருந்துகளை 
உடலுக்கு எவ்விதமான தீங்கும்‌ 
செய்யாமல்‌ பஸ்பமாகவும்‌; செந்‌ 

ட ப பப பப்ப டடம 


எருதுக்குப்‌ பிண்ணாக்கு; ஏழைக்குக்‌ கரிசாலை 


ஆடி--ஐப்பசி 60 


தூரமாகவும்‌, களங்குகளாகவும்‌, 
குளிகையாகவும்‌, சூரணமாகவும்‌, 
லேகியமாகவும்‌ பயன்படுத்தி 
தீராத பல (நோய்களை அவர்கள்‌ 
தீர்த்திருக்கிறார்கள்‌. 


இன்று ரஷ்யாவில்‌ கோமூத்திர 
சிலாசத்து (மோமியா) என்ற 
மலைகளின்‌ . வெடிப்பில்‌ கிடைக்‌ 
கும்‌ பிசினை பயன்படுத்தி தீராத 
பல நோய்கள்‌ குணமாவதை 
ஆராய்ந்து கண்டுபிடித்துள்ள 
னர்‌; ரஷ்ய அரசின்‌. மருத்துவ 


ட்‌ மனைகளில்‌ அதனை உபயோகிக்‌ - 


கிறார்கள்‌. 
எகிப்திலும்‌, ப லம்‌ 
பண்டை காலத்தில்‌ மருந்தாக 


பயன்பட்ட கோமூத்திர சிலா 
சத்து நம்‌ நாட்டிலும்‌ மருந்தாக 
நீண்ட நெடும்‌ காலமாக உப 
யோகமாகி வருகிறது, 


மாஸ்கோவில்‌ நடந்த ஒலிம்‌ 
பிக்‌ பந்தயத்தில்‌ தங்க பதக்‌ 


கத்தை ரஷ்ய விளையாட்டு வீரர்‌. 


கள்‌ வீராங்கனைகள்‌ வாங்கி 


மூலிகை மணி 


வாங்கி குவித்தார்கள்‌, ரஷ்யா 
வில்‌ கிடைக்கும்‌ ஜென்௫ங்‌ 
மூலிகை குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
ஒருவிதமான மூலிகையை உட்‌ 


கொண்டு பெற்ற உடல்‌ வலிமை: 


ரஷ்ய விளையாட்டு வீரர்களின்‌ 
வெற்றிக்கு முக்கிய காரணம்‌ 
என்று இப்போது செய்தி வந்‌ 
திருக்கிறது. 


“மூலிகைகள்‌ கலந்த ஒரு 
டானிக்‌ ஒன்றை எனது டாக்டர்‌ 
சொற்படி தினசரி உட்கொள்வது 
என்‌ குத்துச்‌ சண்டை வெற்றிக்கு 
காரணம்‌ என்று முன்பு வெற்றி 


* பெற்ற] காலத்தில்‌ முகமதுஅலி 


கூறினார்‌. 


உலகத்தமிழ்‌ மாநாட்டு ஊர்வ. 


லத்திலும்‌ சித்தர்களின்‌ சிறப்பை 
காட்டும்‌ அரங்குகளை எடுத்துச்‌ 
செல்லவேண்டும்‌. அத்துடன்‌ 
தபால்‌ தலையில்‌ அவர்களை வெளி 
யிட்டு உலக முழுவதும்‌ அவர்கள்‌ 
பெருமையை உணரச்செய்ய 
வேண்டும்‌. நன்றி: தினமலர்‌ 


அன்றாட வாழ்வில்‌ மூலிகைகள்‌ 
எனும்‌ நூல்‌ ஒவ்வொரு இல்லத்திலும்‌ இருப்பது ஒரு 


மருத்துவர்‌ இருப்பதற்குச்‌ சமம்‌. 


௬. 3-மட்டும்‌ கீழ்க்கண்ட 


முகவரிக்கு 14 0 அனுப்புங்கள்‌. எங்கள்‌ செலவில்‌ மேற்கண்ட 
நூலை தபால்‌ வழி அனுப்புகிறோம்‌. 


முகவரி: 


க. வேங்கடேசன்‌ எம்‌.ஏ. 


9, களப்‌ ரோட்‌ கீழக்கு, செனாய்நகர்‌, 


சென்னை - 30. 


4 


{x 


ப 


ப்பி 


ஆ 95969696985229626965222989585585822225350% 
i ந்நாகளின்‌ ரரவாநக்‌ கலை ்‌ 
ட த 

“RSE R. சங்கரநாராயணன்‌, 8.&.. ஒ.L., பழனி 869696 
ரீசவாதமென்பது வைத்திய * முதலியவைகளாக மாற்றும்‌ 


தொழிலுக்கு முதன்மையானது 
இன்னும்‌ வைத்தியத்தில்‌ முழுத்‌ 


- . தேர்ச்சியடைய விரும்பும்‌ ஒவ்‌ 


ழ்‌ 
* 


வொருவரும்‌ ரசவாத நூலில்‌ பழ 
கித்‌ தேற வேண்டும்‌. 

நமது. முன்னோர்கள்‌ இந்தத்‌ 
தொழிலுக்கு பற்பல நூல்கள்‌ 
எழுதி இருக்கிறார்கள்‌. மானிடர்‌ 
களாகிய நாம்‌ அந்த சாத்திரங்‌ 
கள்‌ மூலமாக மருந்துகளை 
முடித்தார்‌. சாப்பிட்டு நோய்களி 
லீருந்து நீங்கி திடகாத்திரமுள்ள 
வர்களாகவும்‌ நோய்‌ ஏற்பட்டா 
லும்‌ அதை அறவே நீக்கிக்‌ 
கொள்ளவும்‌ மேற்கண்ட நூல்‌ 
களை: வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 
கள்‌. 

அப்படி இன்றி(நாம்‌ சாதாரண 
மாக எண்ணுவது போல)பொன்‌ 
முதலியவைகளை செய்து :வீட்டி 
லுள்ள சட்டி பானைகளை யெல்‌ 
லாம்‌ நிறைத்து வைத்து குபேர 
சம்பத்தையடைந்து முழுச்சோம்‌ 
பேறிகளாய்‌ போகும்படி தூண்டி 
விடக்‌ கருத்துக்கொண்டவர்க 
ளல்லர்‌, 

ரசவாதம்‌ என்பது இரும்பு முத 
லிய உலோகங்களை பொன்‌ 


. கொடுத்தால்‌ 


முறைகளை சொல்லும்‌ நூலுக்குப்‌ 
பெயர்‌ ரசவாதம்‌ என்பது, பாத 
ரசம்‌ என்றும்‌ பொருளின்‌ மூல 
மாய்‌ செய்யப்படும்‌ வித்தை 
வேடிக்கை, வினோதம்‌, மாரணம்‌ 
முதலியவைகளுக்குப்‌ பெயர்‌, ரச 
வாதம்‌ என்பது பாதரசம்‌ என்‌ 
னும்‌ பொருளால்‌ மற்ற உலோ 
கங்களை வாதித்தலுக்குப்‌ பெயர்‌, 


வாதம்‌ என்பது இரும்பு 
முதலிய உலா க.ங்களைப்‌ 
பொன்னாக்கும்‌ வித்தை வேதித்‌ 


தல்‌ அதாவது பேதித்தல்‌ 
ஒன்றை மற்றொன்றாக மாற்று 
தலாம்‌, 


சித்தர்களின்‌ நூலில்‌ இன்ன 
செந்தூரத்தை வெள்ளியிற்‌ 
108 மாற்றாகும்‌. 
தாமிரத்தில்‌ கொடுத்தால்‌ 108 
மாற்றாகும்‌ என்று எழுதப்பட்‌ 
டிருக்கிறதெல்லாம்‌ அம்மருந்து 
களின்‌ தேவையும்‌ சிறப்பையும்‌ 
பற்றி.திவ்வியமாக அலங்காரமாக 


சொல்லப்பட்டவைகளேயொழிய 


உண்மையாக கொஞ்சமும்‌ 
குறையாமல்‌ அப்படியே ஆகி 


விடுமென்று கருத்தில்லை. 


ஊறிக்‌ காய்ச்சாத குடிநீரும்‌ 
ஏரிக்காக்காத தண்ணீரும்‌ பயனில்லை 


மூலிகை மணி: 62 


_ தாழ்ந்த உலோகமான வெள்‌ 
வங்கத்தை அல்லது வெள்ளியை 
உயர்ந்த உலோகமான பொன்‌ 
னைப்‌ போல: செய்து காண்பிக்க 
வேண்டுமானால்‌, மேற்கண்ட 
வங்கத்தை அல்லது வெள்ளியை 
அவ்விதம்‌ நிறம்‌ பெறும்படியான 
ஒரு மருந்தை தெரிந்து கொள்‌ 
வது இன்றியமையாதது, இதற்‌ 
காக ஆழ்ந்த சிந்தனை, அதிகப்‌ 
பயிற்சி, தேர்ந்த கைப்பழக்கம்‌, 
விடாமுயற்சி முதலியன வேண்‌ 
டும்‌. ஏனெனில்‌ நிறமேற்பட்ட 
பொருளை நெருப்பின்மீது வைத்‌ 
தால்‌, ஏற்றின நிறமானது மாறிப்‌ 
போகாமல்‌ அல்லது ஓடிப்போகா 
மல்‌ இருக்க வேண்டும்‌. இன்னும்‌ 
பிறவிப்‌ பொன்னிற்குள்ள 
அமைப்புகள்‌ அல்லது குணங்‌ 
கள்‌ எல்லாம்‌ உண்டாகி விடவும்‌ 
வேண்டும்‌. 


ரசவாத தொழிலுக்கு முக்கிய 
மானவை வெள்ளை, மஞ்சள்‌ 
என்ற இருவகை நிறங்களே 
யாகும்‌. இவ்விரு வகை நிறங்‌ 
களால்‌ தான்‌ எல்லா வகை 
தொடர்புகளு முண்டரகின்றன. 
ஆகையால்‌ இவ்விரண்டு வகை 
நிறங்களை உண்டாக்க பாதரசம்‌, 
கந்தகம்‌ என்ற இரண்டுவகை 
பொருட்களை ரசவாதிகள்‌ 
ஆராய்ந்து தேர்ந்தெடுத்திருக்‌ 
கிறார்கள்‌. 


ஆடி ஐப்பசி 


வெள்ளியை ஒரே தடவையில்‌ 
தொடக்கத்திலேயே சிவப்பாக்கி 
விடும்‌ மருந்தை கண்டுபிடிப்பது 
கடினம்‌, ஆனாலும்‌ அதனை முன்‌ 
னர்‌ கறுப்பாக்கிப்‌ பின்னர்‌ சிவப்‌ 
பாக்கும்‌ பொருளை அல்லது 
மருந்தை தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. வெள்ளியை ஆரம்‌ 
பத்தில்‌ கறுப்பாக்கி முடிவில்‌ 
மஞ்சள்‌ : நிறமாக்கும்‌. தனிப்‌ 
பொருட்களில்‌ தலைமையானது 
கந்தகமேயாகும்‌. தனிப்‌ பொரு 
ளில்‌ இதற்கு சமமானது ஒன்று 
மில்லை. கந்தகத்தை அரைத்து 
வெள்ளியிற்‌'பூசிப்‌ புடமிட்டாலும்‌ 


அல்லது வெள்ளியை உருக்கி : 


கவசம்‌ கொடுத்தாலும்‌ அதைக்‌ 
கறுப்பாக்கி விடும்‌. பின்பு அதை 
ஓட்டில்‌ 'வைத்து ஊதியெடுத்‌ 
தால்‌ மஞ்சள்நிற முண்டாகி 
விடும்‌, எந்தப்‌ பொருள்‌;தொடக்‌ 
கத்தில்‌ வெள்ளியை கறுப்பாக்கி 
பின்பு மஞ்சள்‌ நிறத்தை உண்‌ 
டாக்குகிறதோ அவ்விதபொருளை 
அல்லது மருந்தை ஆராய்ந்து 
கண்டுபிடிப்பது ரசவாதியின்‌ 
கடமை, இதற்காக கந்தகமே 
சிறந்தது, ஆனால்‌ இதற்கு ஒரு 
இழி குணமிருக்கிறது. எந்தப்‌ 
பொருளில்‌ இது சேர்க்கப்படு 
கிறதோ அது வெட்டையரக்கி 
விடும்‌. இதை நீக்க முயலும்‌ 
போது நிறத்தையுண்டாக்கும்‌ 


- எட்டியும்‌ எருக்கும்‌ நஞ்சு போக்கும்‌; 
இஞ்சி ௬ரசம்‌ சளி போக்கும்‌ 


ட. 


ஆடி--ஐப்பசி 68 
சிறந்த குணம்‌ நீங்கிப்‌ போகாமல்‌ 
தங்கியிருக்கும்படி செய்ய வேண்‌ 
டும்‌. இவ்விதம்‌ கந்தகத்திற்கு 
இயல்பான சிறந்த குணத்தை 
நிலைத்திருக்கச்‌ செய்து அதற்கு 
இயல்பான $இழிகுலத்தை நீக்க 
முயற்சி செய்வதே கந்தக பக்குவ 
மாகும்‌. இந்த பக்குவங்களைத்‌ 
தான்‌ .கட்டு, செந்தூரம்‌, பற்பம்‌ 
முதலான முறைகளாக ரசவாத 
மருத்துவர்கள்‌ கூறியிருக்கிறார்‌ 
கள்‌. 


இக்காரணங்களால்‌ ரசமும்‌ 
கந்தகமும்‌ ரசவாதத்தில்‌ முதன்‌ 


மூலிகை மணி 


மையானவை, மேலும்‌ “நெடி 
லான நிறமெல்லாம்‌ சூதத்தாலே 
நிலைத்த செந்தூர மெல்லாம்‌ 
கெந்தியாலே'?” யெனவும்‌ சித்தர்‌ 
கள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌.. இன்‌ 
னும்‌ கந்தகத்திற்கு சக்தியென்‌ 
றும்‌, வருணசாரியென்றும்‌. சிந்‌ 
தூரத்துக்‌ காதியென்றும்‌ பெயர்‌ 
கள்‌ உண்டு. ரசவாதம்‌ என்னும்‌ . 
நூல்‌ ரகசியமானது அல்லது 
மறைவானது என்றும்‌ மேலும்‌ 
இதன்‌' தொடர்பாக வெளியிடப்‌ 
பட்டிருக்கிற நூல்கள்‌ எல்லாம்‌ 
மறை சொற்களாகவும்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கின்றன. 

நன்றி : தினமலர்‌ 


595090008509006009000060090085 ooo Boggs 
வாய்வுச்‌ சூரணம்‌ 


மிகுதி உணவு, எண்ணெய்ப்பொருள்‌ சேர்க்கை, காரண 


மாக வரும்‌ வாய்வுத்‌ தொல்லை, செரியாமை, பசியின்மை, 
கைகால்‌ மூட்டுக்களில்‌ வலி, மற்றும்‌ நெஞ்சு கரிப்பு போன்ற 
தொல்லைகளிலிருந்து நிவாரணம்‌ பெற, வாய்வுச்‌ சூரணம்‌ 
உதவும்‌. 
பாக்கெட்‌ விலை ரூபாய்‌ 15-00. நேரிலும்‌ அஞ்சல்‌ வழியி 
லும்‌ பெறலாம்‌. அஞ்சலில்‌ பெற ரூபாய்‌ &-00 சேர்த்து 
அனுப்புக. 
'நீர்வாக, முலிகைமணி தயாரிப்பு 
22, பாலாஜி அவின்று 2வது தெரு, 


திருமலைய்பிள்ளை ரோட்‌, தி. நகர்‌, சென்னை - 17. 
“ தொலைபேசி: 442947 


3232 :52602092332005000005000085 3500: 090 6500:005095 9: 09509:092085000005 


ர ரச ie 7505: 3555852545 SSE 
்‌ இதய ஒலி 


ஐயா, 
நான்‌ பல ஆண்டுகளாக “மூலிகை மணி” சந்தாதாரராய்‌ 
உள்ளேன்‌. பல மூலிகைகளின்‌ பலன்கள்‌ உபயோகிக்கும்‌ 


முறைகள்‌ தெளிவாய்‌ உள்ளன. சிறு நோய்களுக்கு மூலிகை 7 


மணியின்‌ உதவிகொண்டு பயன்‌ அடைந்துள்ளேன்‌. மற்றும்‌ 
பல நண்பர்கள்‌ என்னிடமிருந்து புத்தகத்தைப்பெற்று பயன்‌ 
பெறுகின்றனர்‌. 


அன்புள்ள. 
Vv. கணேசன்‌, 
நெய்வேலி-5. 


ஆசிரியர்க்கு, 


தங்களின்‌ சேவை ஒரு லாபகரமான தொழிலாக இல்லா 
விடினும்‌, ஒரு சிறப்பு மிக்க எதிர்காலத்தை-நோயற்ற மனித 
உடலை பிடித்துக்கொண்டிருக்கும்‌ நோயிலிருந்து உடம்பை 
பாதுகாத்துக்கொள்ள தங்களின்‌ முயற்சி ஒரு தாய்‌ தன்‌ 
சேய்க்கு செய்யும்‌ இடைவிடாப்‌ பணியாகும்‌, இப்படிப்பட்ட 
சமூகத்தில்‌-இந்தியச்‌ சமுதாயப்‌ போக்கின்படி.ஒரு சமுதா 
யத்தின்‌ கண்ணோட்டத்துடன்‌ அணுகும்போது அதில்‌ தங்‌ 
களின்‌ உன்னதமான பணி என்‌ கண்முன்னே நிற்கிறது. 
இவை உண்மை, வெறும்‌ புகழ்ச்சி அல்ல.- இதை இந்த 
வருங்கால சமுதாயம்‌ நன்கு உணரும்‌. 


இப்படிக்கு, 
ஆ. பொன்னுசாமி, 


பெரியார்‌ மாவட்டம்‌, 


RHR THIET I: 269696 962292969096962222 


44 


“முப்பு” பற்றிய தொடர்‌ கட்டுரை : 14 


Arr 


பீர்‌ எடுக்கும்‌ உ. 


கைபாகச்‌ செய்பாக விபரம்‌-11 
_ நீ. மெய்யப்ப சுவாமி - 
க வ க தக த த 1 012 த 12021500272] 
TN AS AS A வடட oh வழ்க அழல அழகு AN N° A UN எழு A ANS SN AN எழ AS Sh VN V+ 


சித்தர்கள்‌ கூறியுள்ள இயற்‌ 
கையால்‌ முடித்து வைக்கப்பட்‌ 
டுள்ள மகாமகிமை நிறைந்த 
உண்மை முப்பு (உவமான 
பொருள்‌ முப்பு வேறு) எனும்‌ 
வஸ்த்துவையடைய முயற்சித்து 
வெற்றி காண்பது என்பது மிக 
வுங்‌ கடினமாயினும்‌, திடவைராக்‌ 
கியம்‌, விடா முயற்சியுடன்‌ 
செயல்பட்டால்‌ நிச்சயம்‌ வெற்றி 
கிடைக்கும்‌ என்பது உறுதி. 


நிற்க... 


பூநீர்‌ பிரித்தெடுப்பது பெண்‌ 
ருதுவான :7ம்‌ நாள்‌, மாதம்‌ 10, 
நாள்‌ 801, எனவே ஒரு மாதத்‌ 
திற்கு அமாவாசை, பெளர்ணமி 
யன்று நீங்கலாக மறுநாள்‌ முதற்‌ 
கொண்டு 15 நாட்களில்‌ அமா 
வாசையில்‌ 80 நாழிகையும்‌, 
பெளர்ணமியில்‌ 80 நாழிகையும்‌ 
ஆக 60 நாழிகை (ஒரு நாள்‌) 
இருப்பில்‌ தங்கிவிடுவதால்‌, பூர்வ 
பக்ஷத்திற்கு நாட்கள்‌ 14 எனும்‌ 
சதுர்த்தசியில்‌ 16 கலைகளானப்‌ 


பூர்ணச்‌ சந்திரனாகியது, இவ்‌ 


வுண்மையே உவமானப்‌ பொரு 
ளான உலக முதற்‌ பொருளென்‌ 
றும்‌, முதல்‌ தெய்வமென்றும்‌ 
கூறப்படும்‌ விநாய்கரின்‌ பெயர்‌ 
உவமானமே விநாயகர்‌ சதுர்த்‌ 
தசி என்பது... சதுர்த்தசியிலே 
வளர்ந்த 16 கலைகளும்‌ கன்னி 
யென்றயுகம்‌ (பருவம்‌) முடிந்து 
குமரியெனும்‌ மருயுகமாகியது. 
(ஒரு பெண்‌ கன்னிப்‌ பருவம்‌ 
முடிந்து குமரிப்‌ பருவமடைந்த 
பெண்‌ மருபடிக்‌ கன்னிப்‌ பருவ 
மாக முடியாது). ஆகவே கன்‌ 
னிப்‌ பருவங்‌ கடந்ததை யுக 
முடிந்தது என்கிறார்கள்‌. இதற்‌ 
குச்‌ சான்று இராமதேவர்‌ சிவ 
யோகம்‌ 200ல்‌ 15சவது பாடலில்‌” 
ஒன்றாகச்‌ சதுர்த்தசியிலே வளர்‌ 
பிறையாய்‌ நின்று, 


யுக முடிந்துவந்த தடாப்பதி 
னாறாக ... என்கிறார்‌, ஆகவே ஒரு 
பக்ஷத்திற்கு 15 நாட்களானதால்‌ 
அரைப்‌ பக்ஷத்திற்கு 71 .(ஏழரை 
நாட்கள்‌ ஒரு கன்னிப்‌ பெண்‌ பூப்‌ 
படைவது உதயாதி முதல்‌ 


தூவளை, மாதுளை வளர்ந்த வீட்டில்‌ நெஞ்சினில்‌, 


6 


வயிற்றினில்‌ களங்கமில்லை ! 


மூலிகை மணி 


9-80 அல்லது 10- மணிக்குள்‌ 
தான்‌ என்பதால்‌ 7ம்‌ நாள்‌ மாலை 
5-80 (ஐந்தரை) மணிக்குதான்‌ 
பூநீர்‌ நமக்கு கிடைக்கவேண்டும்‌. 
இந்த நேரத்தைத்தான்‌ சித்தர்‌ 
கள்‌” இரணிய நேரமென்றும்‌, 
வயிரவன்‌ காவல்‌ வேளையென்‌ 
றுங்‌ கூறப்பட்டது. இந்த இர 
ணிய நேரத்தில்தான்‌ பூநீர்‌ 
வஸ்த்து நம்‌ கைக்குக்‌ கிடைக்க 
வேண்டுமென்பதை வலியுறுத்‌ 
திக்‌ கூறுகிறேன்‌... இந்த 
இயற்கை வஸ்த்து முப்பூவிற்கு 
மாதங்கள்‌, நாட்கள்‌, நாழிகை 
களானக்‌ கணிதங்கள்‌ யாவும்‌ 
சந்திரன்‌ கலைகளின்‌; (மதிஇருப்பு) 
கணிதங்களாகும்‌. பூப்படைந்த 
16 நாட்களுக்குப்பின்‌ சூரிய கலை 
களின்‌ கணிதங்கள்‌ (ரவி இருப்பு) 
நம்‌ பஞ்சபூத சரீரத்திற்குப்‌ 
பொருந்தும்‌. அகஸ்த்தியர்‌ இந்‌ 
திரஜாலம்‌ 1200ல்‌ முன்கூறிய 
காண்டம்‌ 44வது பாடலில்‌... 


.தரணியிலேப்‌ பிழைப்‌ 
பதற்‌ காரானாலுந்‌ 
தான்திறந்து கொடுப்‌ 
பாரோ மாதரப்பா 
பரணியிலே மருந்தை 
வைத்து யூருக்குள்ளே 
பண்டிதங்கள்‌ பார்த்தாலேப்‌ 
பலிக்குமோ சொல்‌ 
இரணிய தேரம்பேல்‌ 
மாதம்‌ வாங்தம 


66 


ஏழாம்‌ நாள்கழித்‌ 
தாலிறங்குங்‌ காரம்‌ 

இரணிய வராதுப்‌ 
பூப்புமாகும்‌ 

வேதா வேநாவாலே 


மிகவே பயூறாதே...... என்கிறார்‌. . 


இன்னும்‌ 45வது பாடலில்‌ 
வது வரியில்‌...... 
நாதமே பொழுது 
படும்போது வாங்க 
நலமான வயிரவன்‌ 
காவல்‌ வேளை... என்கிறார்‌ 
அம்மியில்‌ மானிட வர்க்கம்‌ 
ஆயுள்‌ வறுமை நீங்கிச்‌ சரீரம்‌ 
நீடித்து வாழ நமக்கு மாதர்களா 
கியப்‌ பெண்கள்‌ இயற்கையாகப்‌ 
பூட்டிய வாயிலைத்‌ திறந்து அமிர்‌ 


தமாகிய மருந்தை நமக்குக்‌ 
கொடுப்பார்களா ? கொடுக்கத்‌ 
தான்‌ முடியுமா? கொடுக்கத்‌ 


தான்‌ தெரியுமா? இந்த அமிர்த 
மெனும்‌ மருந்தை பரணியெனுங்‌ 
குப்பியுள்‌ வைத்துப்‌ பத்திரப்‌ 
படுத்திவிட்டு ஊர்களில்‌ நோய்‌ 
தீர்க்கப்‌ பண்டிதஞ்‌ செய்தால்‌ 
எவ்வாறு நோய்‌ நீங்கும்‌. வைத்‌ 
தியமும்‌ பலிக்கும்‌ என்கிறார்‌. 
ஆனதால்‌ பூநீரெடுக்கநேரம்‌ 
சரியாக நேரம்‌ பெண்‌ ருதுவான 
7ம்‌ நாள்‌ மாலை 4-80 மணிக்கு 
ஆரம்பித்தால்‌ 5-80 மணிக்குள்‌ 
கிடைத்துவிடும்‌... நிற்க. ஓர்‌ 


மாற்காலியில்‌ உட்கா றம்‌ பலகை 


குடவேற்றம்‌ தெரியாமல்‌ 
கோடி பணம்‌ செல்வமிச்சாலும்‌. 


ஆடி--ஐப்பசி 


ர 


ர 


ஆடிஅஜப்பசி 67 


யின்‌ நடுவில்‌ அரை அடி சுற்‌ 
றளவு வட்டமாகத்‌ துவாரமிட்ட 
நாற்காலியிலமர்த்தி நாற்காலி 
யின்‌ கீழ்‌ சிறிய முக்காலி வைத்து 
அதன்‌ மேல்‌ சுத்தமான வெள்ளை 
பீங்கான்‌ கிண்ணத்துள்‌ (வர்ணப்‌ 
பூச்சு இல்லாத பீங்கான்‌ கிண்‌ 
ணம்‌) முன்‌ சுத்தஞ்செய்து வைக்‌ 
கப்பட்டப்‌ பஞ்சபூதக்‌ குடநீர்‌ 1 
அவுன்ஸ்விட்டு மேற்படி முக்‌ 
காலி மேல்‌ வைத்து இந்த முக்‌ 
காலி நாற்காலியின்‌ கீழ்‌ நாற்‌ 
காலியின்‌ வட்டத்‌ துவாரத்தின்‌ 
மத்தியப்‌ பாகத்தில்‌ மேற்படி. பீங்‌ 
கான்‌ கிண்ணம்‌ உராயும்படி 
வைத்துவிடவும்‌. பின்பு வேறொரு 
தாய்மார்களைக்‌ கொண்டோ... 
பின்‌ பக்கமாயிருந்து; இடது 
பக்க மார்பை அழுந்தத்‌ தடவி 
நெருடி வந்தால்‌ உணர்ச்சியான 
யெழுச்சி :மீறி உடல்‌ கூசி, 
சிலிர்த்து, அமிர்தமானது கீழுள்‌ 
ளப்‌ பீங்கானில்‌ முத்துப்‌ போல்‌ 
தெரித்து வீழும்‌. (அந்நேரமோ, 
அதற்கு முன்போ, பின்போ அப்‌ 
பெண்ணின்‌ இடது புறகண்‌, புரு 
வம்‌ இவைகளைத்‌ தொடவோ, 
வருடவோ கூடாது விஷ ஸ்தா 
னம்‌, அமிர்த நிலைக்கு 7வது 
ஸ்தானம்‌ மீட்க மாற்று முறை 
கிடையாது கவனம்‌). 

அச்சமயம்‌ அந்தப்‌ பெண்ணை 
நம்‌ பெலங்கொண்ட மட்டும்‌ 
அழுந்தப்‌ பிடித்து ஆடாமலசை 
யாமலீருத்திக்கொள்ள வேண்‌ 


மூலிகை மணி 


டியது மிக மிக அவசியம்‌ ஜாக்‌ 
கிரதையுங்கூட. அப்‌ பெண்‌ 
ணிற்கு உணர்ச்சியான யெழுச்சி 
மீறி அமீர்தமாகிய பூநீர்‌ வெளி 
யேறும்‌ நேரம்‌ நம்‌ கைகள்‌ அப்‌ 
பெண்ணிடம்‌ அகப்பட்டால்‌ பற்‌ 
களால்‌ கடித்துவிடுவார்கள்‌ விஷ 
முங்கூட, இக்கடியினாலேற்படும்‌ 
இரணம்‌ ஆற நாளாகும்‌. சுரோ 
ணிதமெனும்‌ பூநீர்‌ வஸ்த்துக்‌ 
கிடைத்தவுடன்‌ அப்பெண்ணிற்கு 
வடித்தச்‌ சாதத்தில்‌ சிறுகப்‌ புளி 
சேர்த்த மிளகு ரஸஞ்‌ சேர்த்துக்‌ 
கறைத்துச்‌ சாதமும்‌ ரஸமுமாகக்‌ 
கொடுத்து நன்றாயயர்ந்துத்‌ தூங்‌ 
கச்‌ செய்யவும்‌. அப்பெண்ணிடம்‌ 
ஆண்கள்‌, தனித்துப்‌ பேசவோ 
செல்லவோ கூடாது, நிற்க 
இவ்வஸ்த்துச்‌ சேதமின்றி 
கிடைத்தால்‌ 2 விராகனெடை 
இருக்கும்‌. மேற்படி வஸ்த்துப்‌ 
பீங்கானுள்‌ ஜெயநீரில்‌ முத்து 
போல்‌ தெளிவாக இருக்கும்‌, 
இந்த ஜெய நீரிலுள்ள வஸ்த்‌ 
துவை முன்‌ அடிபாகற்‌ துவார 
மிட்டக்‌ குப்பியுள்விட்டு மேலும்‌ 
ஒரு அவுன்ஸ்‌ முன்‌ பஞ்சபூதக்‌ 
குடநீரைப்‌ பூநீர்‌ வஸ்த்து இருக்‌ 
கும்‌ குப்பியுள்விட்டு நன்றாய்‌ 
நுரையெழும்பும்‌ வரைக்‌ குலுக்கி, 
குப்பி வாய்க்குக்‌ காற்று புகாமல்‌ 
தமரிட்டுப்‌ பத்திரமாகப்‌ பெட்டி 
யுள்‌ வைத்துப்‌ பூஜிக்கவும்‌, 
அமிர்த வஸ்த்துத்‌ தந்தத்‌ தாயா 
கிய தெய்வத்தைப்‌ போற்றிப்‌ 


வதை ளக கைக சைக யவ கைகா சைகை கவ லை க ர க வயது னா வாதா 


உண்ட பின்‌ ஒரு மைல்‌ நட, 


மூலிகை மணி 


68 ஆடி--ஐப்பசி 


lL ம அவளி ளகர அல ட ரமப பபப ட்டடயயாய யமம்‌ 


பாதுகாக்கவும்‌. - இவ்‌ வஸ்த்து 
விற்குத்தான்‌, நவச்சாரம்‌, பூச்சா 
ரம்‌, பூவழலை, பூநீர்‌, உவர்சா 
ரம்‌, வாயுநீர்‌, விந்துச்சாரம்‌, மதி 
சாரம்‌, இந்துப்பு, இந்திரனுப்பு, 
நீலவுப்பு, அடியுப்பு, தலைப்பிண்‌ 


டம்‌, புளி, வகாரம்‌, குமரிகா 
மம்‌, நாதம்‌, சுரோணிதம்‌ என 
இன்னும்‌ பல பல பெயர்க 
ளுண்டு. 


மச்சமுனி பெருநூல்‌ காவி 
யம்‌ 800ல்‌ ரஸவாத லெக்ஷ்ணக்‌ 
குறிப்பு 100 எனுந்‌ தலைப்பில்‌ 
25 பாடல்‌ கடைசி வரியில்‌... 


ஃசொருகையிலே மதயானை 
நெருஞ்சிச்‌ சாற்றில்‌- யானை 
நெருஞ்சிச்சார்‌ தோய்த்து 
மவளரை வட்டஞ்‌ சூக்ஷஞ்‌ 
சாட்டே. 
28 சாட்டமென்னத்‌ தற்சனை 
யில்‌ தோய்த்துத்‌ தோய்த்து தற்‌ 
சனை பெருவிரல்‌ 
தையல்நல்லாள்‌ 
காரமுதந்தடத்திலாட்ட 
பூட்டமென்னக்‌ கரிகரங்‌ 
/கொண்டார்க்கும்‌ போது 
பூவைமனங்கல்லு 
ருகிப்பூவேழுந்தான்‌ 
ஓட்டமுடன்‌ ஜலராசிக்‌ 
குபீரென்றோடி. 
உடற்கூசிப்‌ பிறவி தொந்துத்‌ 
துடங்கினாற்போல்‌ 
நாட்டனமுர்தம்‌ 
வந்திறங்கும்பாரு 


கவவகைய அகவல்‌ 


நவச்சாரமிது தாண்டா 
பாவிகேளே. 


27. பாவிகாளிவ்‌ வசனம்‌ 
பாரின்‌ மீது 

பகர்ந்தாலும்‌ பாவமடாத்‌ 
தலைவெடிக்கும்‌ 

தேவியவரிள்‌ தாண்டாச்‌ 
சித்தருக்கு .. என்கிறார்‌. 


சித்துநூல்களில்‌ கூறப்படும்‌ 
“சிதம்பரத்தில்‌ வளர்ந்த சாரம்‌ 
எனுஞ்சாரமே இந்தச்‌ சுரோணித 
நாதமானப்‌ பூநீர்தான்‌.. நவச்சார 
மெனத்‌ தெளிவாகக்‌ கூறக்‌ 
கூடாத ரகஸியமானதும்‌, 
உண்மை வஸ்த்துவைக்‌ கூற 
மனமிடந்தராமல்‌ மனம்‌ வெதும்பி 
வெறுத்து,ஆவேச ஆர்வத்துடன்‌ 
உணர்ச்சித்‌ ததும்பப்‌ பாவிகளே 
எனக்‌ கூவியழைத்துக்‌ கூறு 
கிறார்‌. இந்தப்‌ பூநீர்‌ வஸ்த்து 
வாயுவு கலைகள்‌ 10 ஆனதால்‌, 
சித்தர்‌ கொண்டாடி வணங்கும்‌, 
வாலை, சிறுபெண்ணாத்தாள்‌ 10 
வயதுள்ள தேவி எனவுங்‌ கூறப்‌ 
படுவது.... திருவள்ளுவ நாயனார்‌ 
நவரெத்தின சிந்தாமணி 800-ல்‌ 
510-வது பாடலில்‌... ஜலதாரை 
வழிச்சாரம்‌ பிறந்தது... என்று 
கூறும்‌ சாரமே இப்பூநீரெனும்‌ 
நவச்சாரமே யாகும்‌. இந்தச்‌ 
சாரம்‌ விளைந்தது உப்பினிலென்‌ 
றும்‌ (விந்து) உப்பு விளைந்ததுக்‌ 
கடலில்‌ (நாதம்‌) என்றும்‌ சித்து 
நூல்கள்‌ கூறுகின்றன. கடல்‌ 


சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை. 


1 


ஆடி ஐப்பசி 


என்பதே நாதம்‌. நாதமாகிய 
கடல்‌ நீரில்‌ விளைந்ததே விந்தா 
கிய உப்ப்‌, விந்தாகிய உப்பு 
கல்‌, அண்டக்கல்‌, யானைக்கல்‌, 
சுக்கான்கல்‌, கிளிஞ்சில்‌, எனக்‌ 
கூறப்படும்‌ பொருளாகிய விந்து 
உப்பில்‌ விளைந்த, விளைந்து கசிந்‌ 
துப்‌ பொங்கிப்‌ பூக்கும்‌ சுரோணித 
நாதமே பூநீராகியச்‌ சாரம்‌. இந்‌ 
தப்‌ பூநீர்‌ சாரத்திற்கு, காட்டுப்பு, 
கறியுப்பு, ஆதியுப்பு]எனும்‌ பெயர்‌ 
களுமுண்டு. வீட்டுப்பு என்பது 
சுயநாத விந்துவாகும்‌. இதற்குச்‌ 
சான்று, திருவள்ளுவர்‌ நவரெத்‌ 
தின சிந்தாமணி 800-ல்‌ 886வது 
பாடல்‌, சாரம்‌...  வைப்பறிய 
எனுந்‌ தலைப்பில்‌... 


பிறவிச்‌ சுக்கிலச்‌ 
சுரோணிதமிரண்டுமே 

பிரபல்யமுவர்காடது 
காடெல்லாம்‌ 

மறலியேது மதிர 
வியாச்சுது 

வாச்சுது விந்து நாத 
மறிந்த பேர்‌ 

அரவின்‌ கண்ணே கண்ணே 
விழி பார்வையால்‌ 

ஆண்டே சற்று 
மறிவிப்பதாகையால்‌ 

இரவிசூமும்‌ மதிவளர்‌ 
சாரமேயென்ன 


rT 


89 மூலிகை மணி 


வைப்புமிதன்‌ - - 
பிறப்பாண்டையே... என்றும்‌ 
அதேறூல்‌ 47-வது பாடலில்‌... 
இவ்வாழ்க்கைக்கு உப்பில்லா 
விடில்‌ யாகாதெனல்‌,... 
விந்துபானமது 
கறியுப்பது 
வெண்மதி மெதுவாய்‌ 
மிதந்தோங்கினால்‌ 
ஐந்து பூதமனாதி 
யெனுமுவர்‌ 
ஆதியந்தமனைத்‌ துமாய்ச்‌ 
ஜெந்துவெலாஞ்சி 
வத்திலயிக்கியஞ்‌ 
ஜீவஜெந்து ஜெனிக்க 
யிறக்கவும்‌ 
முந்தியேக்கறியுப்‌ 
பில்லாவிடில்‌ 
இந்த வாழ்க்கை 
இவ்வுலகினிலில்லையே ... 
என்கிறார்‌. 
இன்னும்‌ இடைக்காட்டுச்‌ சித்‌ 
தர்‌ சூத்திரம்‌ 70ல்‌ 98-89-வது 
பாடல்‌ வரை .. 
98 
வழலை யென்ன வென்று சொல்ல 
வாதி நீதான்‌ கேளடா 
வழலை நிலவுப்படா வாய்த்த 
கறியுப்படா 
வழலை மூலமடியடாவாறு 
மூன்றுங்‌ குருவடா 


ஆவாரைப்‌ பூத்திருக்கச்‌ ' 
சாவாரைக்‌ கண்டதுண்டோ ₹ 


மூலிகை மணி 70 ஆடி--ஐப்பசி 
வழலையிதை விட்டவர்‌ மட்டை பின்குறிப்பு : 

வாதியாவரே..ஈ எச்சரிக்கை 1 

... 99 இந்தச்‌ சுரோணிதமாகியப்‌ 

ர்‌ வஸ்த்துவை ன்கூறிய 

ஆவது மழிவதும்‌ ஆதிநில ள்‌ ரர மவண்டும்‌, 

வப்படா அதை வைக்கவும்‌ வேண்டும்‌, 

ஆவது மழிவதும்‌ ஆனக்‌ வெறும்‌ பீங்கானில்‌ வைத்திருந்‌ 

கறியுப்படா தால்‌ பூநீர்‌ வஸ்த்து சில நாழி 

ஆவது மழிவதும்‌ அடி யின்மூலத்‌ கைக்குள்‌ ஆவியாக மாறி, 

துப்படா ரத்‌ த ல்‌ 

5 ர்‌ வஸ்த்து ராணவாயுவு 

தரல மழிவதும்‌ ஆசு ல்‌, வெளிப்புற 

நீரிலுப்பதே... உஷ்ணவாயுப்‌ பட்டவுடன்‌ ஆவி 

என்கிறார்‌... யாகிறது. எனவே எச்சரிக்கை 

(தொடரும்‌) யுடன்‌ செயல்படவும்‌, --நி, மெ, 


ப ப்பட பபப பவ ப ம த அ அதஅஅகை 
808 Bo Boop BoB 3 Eo Eo oP 0900600090 
வாசகர்கள்‌ ஏஜண்டுகள்‌ கட்டுரையாளர்கள்‌ 
கவனிக்க 


“மூலிகைமணி? இதழில்‌ வெளியிட மூலிகை மருத்துவ 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌, சித்தர்கள்‌ வரலாறு, சித்த மருத்‌ 
துவ ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌, *நோயும்‌-மருந்தும்‌” பகுதிக்‌ 
குரிய வாசகர்களின்‌ நோய்‌ பற்றிய வினாக்கள்‌, “இதய ஒலி” 
கடிதங்கள்‌, “அனுபவம்‌ உணர்த்தும்‌ உண்மை' போன்ற 
அனைத்துக்‌ கடிதங்களையும்‌, மருத்துவ தொடர்புள்ள கட்டுரை 
களையும்‌, சந்தா புகார்‌, தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனைக்‌ 
கடிதஙகளையும்‌” , கீழ்க்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டு 
கிறோம்‌. 

க. வேங்கடேசன்‌, 
9, கிளப்‌ ரோட்‌ கிழக்கு, 
செனாய்‌ நகர்‌, சென்னை-90. 
oo Bo cfr Er Bo BoB 39:00095000090000000039509000:00000 


நன்னாரி விரும்பப்‌ பொன்னாகும்‌ மேணி 


த 


ட்‌ 


cc 


காச நோயை ஒழிக்க... 


தினமும்‌, பள்ளிக்குப்‌ போவதற்குமுன்‌ அந்தச்‌ 
சிறுவனுக்கு ஒரு வேலையிருந்தது. 

மருத்துவத்தில்‌ புகழ்‌ ஈட்டிய மாமேதை டாக்டர்‌ 
ரங்காச்சாரியின்‌ வீட்டிற்குத்‌ தினமும்‌ காலையிலும்‌, 
மாலையிலும்‌ வந்து குற்றேவல்களைச்‌ செய்துவந்தா 
தான்‌. 

நாட்கள்‌ ஓடின. ஓடி ஓடிவந்த பையன்‌ நாளடை 
வில்‌ சோர்வுற்று நடந்துவந்தான்‌. சுருண்டு சுருண்டு 
படுத்தான்‌. வேலையில்‌ சுணக்கம்‌ ஏற்பட்டது ! 
சுணக்கமும்‌, சோர்வும்‌ டாக்டரின்‌ கண்களிலிருந்து 
தப்பவில்லை. 

அவை காசநோயின்‌ அறிகுறிகள்‌ ! 3 

மருந்துகள்‌ சிலவற்றைக்‌ கொடுத்தார்‌. அத்‌ 
துடன்‌-அந்தச்‌ சிறுவனைக்‌ கூப்பிட்டு. “வேலா,” 
உன்னுடைய நிஜார்ல ரெண்டு “பாக்கெட்‌” இருக்‌ 
கில்லையா? இந்தா ஓரணா. ஒவ்வொரு “பாக்கெட்‌” 
டிலேயும்‌ அரையணாவுக்குப்‌ பொட்டுக்கடலை வாங்கிப்‌ 
போட்டுக்கோ, இங்கேயிருந்து நீ வீட்டுக்குப்‌ 
போகும்பொழுது அதை சாப்பிட்டுக்‌ கொண்டே 
போகணும்‌. வீட்டுக்குப்‌ போகறத்துக்குள்ளே முடிச்‌ 
சிடனும்‌...என்ன ?' என்றார்‌. 

தினமும்‌ மாலையில்‌ ஓரணாவுக்குப்‌ பொட்டுக்‌ 
கடலை சிறுவனின்‌ வயிற்றுக்குள்‌ போயிற்று. 

காலையில்‌...? கேழ்வரகுக்‌ கஞ்சி காய்ச்சி அம்மா 
கொடுத்தாள்‌. காலணாவுக்கு வாழைப்‌ பழம்‌. 

காசநோயின்‌ அறிகுறிகள்‌ அடிச்சுவடில்லாமல்‌ 
மறைந்தன. சாதாரண பொட்டுக்‌ கடலையும்‌, கேழ்‌ 
வரகும்‌; : வாழைப்பழமும்‌ இவ்வளவு வலுவான 
வையா? நிச்சயமாக ! 


நன்றி, இதயம்‌ பேசுகிறது. 


அ. 4 Ahh INTEND வித அரத வத க கரத கரக. ANTENNA கரத ௬1௯ ENTENZENA அக அநக. 
3535955585259596262595265526962625262225222695 


அனு£வர்‌ உணர்ந்தும்‌ உணமை 


969696969632969692969696 9696020020 20 TENET IETS 
மதிப்பிற்குரிய மருத்துவர்‌ ஆ. இரா. கண்ணப்பர்‌ அவர்‌ 
களுக்கு, உங்கள்‌ மூலிகை மணியின்‌ மருத்துவத்தால்‌ பயன 
டைந்த, பெரும்‌ பயனடைந்த காமன்‌ எழுதும்‌ அன்பு மடல்‌. 
நான்‌, என்‌ மனைவிக்கு ஏற்பட்ட வெளிமூலத்தின்‌ சிகிச்‌ 
சைக்காக பல டாக்டர்களைப்‌ பார்த்தும்‌ நன்றாக ஆகவில்லை. 
ஒரு நாள்‌ மூலிகை மணி என்ற புத்தகம்‌, என்‌ நண்பர்‌ கையி 
லிருந்ததை வாங்கிப்‌ பார்த்தேன்‌. அதில்‌ நீங்கள்‌ கூறி 
மிருந்த வெளிமூலத்திற்கான, பசுவெண்ணெய்‌, வெண்‌ 
காரம்‌ வைத்தியத்தை செய்து பார்த்தேன்‌. அது மிகவும்‌ 
பயனளித்தது. நான்‌ அப்போதுதான்‌ மூலிகை மணியின்‌ 
மகத்துவத்தை அறிந்தேன்‌. அதுவரை மூலிகைமணி என்ற 
புத்தகத்தை அறிந்ததுகூட இல்லை. அதை அறிய வைத்த 
என்‌.நண்பர்‌ வாழ்க என வாழ்த்துகிறேன்‌. 
மேலும்‌ என்‌ நண்பர்‌ சில விஷயங்களையும்‌ கூறினார்‌. 
மொத்தமாக (சந்தா), மூலிகைமணி புத்தகத்தை எல்லாம்‌ 
வாங்கலாம்‌ என்றும்‌ சொன்னார்‌. அதன்‌ விபரங்களை எனக்‌ 
குத்‌ தாங்கள்‌ தெரிவிக்க வேண்டுமாய்‌ மிகவும்‌ பணிவோடு 
கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 
இப்படிக்கு, 
பெ. காமன்‌, J. A. 
தமிழ்நாடு மின்சார வாரியம்‌, 
மத்திய அலுவலகம்‌, தர்மபுரி-8887 01. 
2212] ட்டு ஓ 
மூலிகைமணி என்ற புஸ்தகம்‌ 6 ரூபாயில்‌ வந்தவற்றை 
வாங்கியுள்ளேன்‌. அதில்‌ பல உபயோகமான விஷயங்கள்‌ 
உள்ளது. 
இப்படிக்கு, 
Vv. கீகுஷ்ணன்‌, 
84/44, செல்வபுரம்‌, கோயமுத்தூர்‌-1. 


{ 


ள்‌ 


ல 


> 


> 


௮3. 
ட) 


ர்‌ an நாம்‌ அறிவே 


5696922020 


505052. மி. எல்‌. பரமண 


௫௦௩ 
எல ம எடுடி 


ஞானிகளும்‌ வேதாந்திகளும்‌ நம்மை (நமது மனத்தை) 
அறிந்த பின்னரே, இறைவனைப்‌ பற்றிச்‌ சிந்தித்து அடை 
யாப்‌ பேரின்பத்தை அடைய வழிவகைக்‌ கூறியுள்ளனர்‌. 

இக்கட்டுரையின்‌ வாயிலாக, நமது உடல்‌ எவ்வாறு 
வெகு நுட்பமான, பல உறுப்புகளைக்‌ கொண்டு படைக்கப்‌ 
பட்டுள்ளது என்பதை அறியலாம்‌, நமது உடலை அறிந்த 
பின்னரே நமது மனத்தை அறிதல்‌ முறையாகும்‌, 


மனிதன்‌ 
ஓர்‌ அறிமுகம்‌ 


பொதுவாக 72 கி.கிராம்‌ எடை 
யுள்ள, அதாவது 160 பவுண்டு 


“ வளர்ந்த மனிதனின்‌ உடலில்‌ 


சுமார்‌ 60,000 மில்லியன்‌ செல்‌ 
கள்‌ உள்ளன. 


சராசரியாக - 70 வயது வரை 


வாழும்‌ மனிதன்‌ தனது வாழ்‌ 


1; 


நாளில்‌ கிட்டத்தட்ட 100 டன்‌ 
எடையுள்ள உணவை உண்‌ 


கிறான்‌. இது அவனது உடல்‌ 
எடையைவிட 1,250 மடங்கு 
அதிகமாகும்‌. 


உலகில்‌ முக்கால்‌ பகுதி தண்‌ 
ணீர்‌ உள்ளது. ஆனால்‌, மனித 
உடலில்‌ உண்ணும்‌ உணவில்‌ 
தண்ணீரின்‌ அளவு 1 சதவீதம்‌ 
ஆகும்‌, 


ஒரு. மனிதனானவன்‌ .ஒரு 
நாளில்‌ சராசரியாக 80,000 அடி 
கள்‌ நடக்கிறான்‌. ஒரு ஆண்டில்‌ 
சுமார்‌ 70,00,000 அடி தூரம்‌ 
நடக்கின்றான்‌. இந்த விதமாக 
அவன்‌ தனது ஆயுட்காலத்தில்‌ 
(சராசரி 70 வருடம்‌) 50,00,000 
அடிகள்‌ நடக்கின்றான்‌, அதாவது 
மனிதன்‌ தனது ஆயுட்காலத்தில்‌ 
பூமத்தியரேகை வழியாகஉலகை 
9 தடவைகள்‌ நடந்து வந்து விட 
லாம்‌, அல்லது சந்திரனுக்கே 
கூட நடந்து சென்றுவிடலாம்‌ ! 

மனிதன்‌ தனது ₹0 ஆண்டு 
காலத்தில்‌, 

28 ஆண்டு காலம்‌ தூங்கு 
கிறான்‌, 18 ஆண்டு காலம்‌ பேசு 
கிறான்‌, 6 ஆண்டு காலம்‌ உண்‌ 
கிறான்‌. 

இனி, றமது உடலில்‌ படைக்‌ 
கப்பட்டுள்ள சில 'உறுப்புகள்‌ 


ஆற்றுநீர்‌ வாதம்‌ போக்கும்‌ . 
அருவிநீர்‌ பித்தம்‌ போக்கும்‌ 
ம்‌ சோற்றுநீர்‌ இரண்டையும்‌ நீக்கும்‌ 
6 


- மூலிகை மணி 74 


எவ்வளவு நுட்பமாக படைக்கப்‌ 
பட்டுள்ளது என அறியலாம்‌. 


இருதயம்‌ 

பிராணிகளுக்கு முக்கியமான 
உறுப்பு இருதயம்‌” ஆகும்‌. 

பிராணிகளிலேயே மிகப்‌ பெரிய 
இருதயம்‌ யானைக்கும்‌, மிகச்சிறிய 
இருதயம்‌ சிங்கத்திற்கும்‌ உள்‌ 
ளது. 

மனித இருதயமானது 9-12 
அவுன்ஸ்‌ நிறையுள்ளதாக இருக்‌ 
கும்‌. நமது இதயமானது உட 
லீன்‌ பல பாகங்களிலும்‌ பரவி 
யுள்ள சுமார்‌ 60,000 மைல்‌ நீள 
முள்ள இரத்தக்‌ குழாய்களின்‌ 
வழியே இரத்தத்தைப்‌ பம்ப்‌: 


செய்கிறது, இந்த அளவு தண்‌. 


ணீரை “பம்ப்‌? செய்தால்‌, ஒரு 


4000 காலன்‌ தொட்டியை 
நிரப்பிவிடலாம்‌. 
இரத்தமானது, தண்ணீலரக்‌ 


காட்டிலும்‌ ஆறுமடங்கு திடப்‌ 
பொருள்‌. 

இதயமானது ஒவ்வொரு முறை 
லப்‌-டப்‌-என்று துடிக்கும்‌ பொழு 
தும்‌ 6 அவுன்ஸ்‌ இரத்தம்‌ 
வெளியே குதித்துப்போய்‌ உடல்‌ 
முழுதும்‌ இரத்த ஓட்டத்தைத்‌ 
துரிதப்படுத்துகிறது. 

நாம்‌ விழித்திருக்கும்‌ காலத்தில்‌ 
நமது உடலின்‌ “இதயத்‌ துடிப்பு” 


பவுண்டு அதிகமானால்‌ 
மானது 200 மைல்கள்‌ கூடுத 
லான இரத்தத்தைப்‌ 

செய்ய வேண்டியிருக்கும்‌. 


கூட்டிக்‌ 


மூக்கே! 


ஆடி ஐப்பசி 


ஒரு நிமிடத்தில்‌ 72. நாம்‌ உறங்‌ 
கும்‌ பொழுது 55. 


நமதுஉடலானதகு--ஒரு 
இதய: 


பம்ப்‌” [ல 


நமது உடலில்‌ 10ல்‌ ஒருபாகம்‌ 


இரத்தத்தின்‌ எடையாகும்‌. 


சாதாரணமாக, ஆண்களின்‌ 


இரத்தத்தில்‌ 1 கன மி. மீட்டரில்‌ 
சுமார்‌ 60 லட்சம்‌ சிவப்பணுக்‌ 
களும்‌, பெண்களின்‌ இரத்தத்தில்‌ 
சுமார்‌ 55 இலட்சம்‌ சிவப்பணுக்‌ 
களும்‌ இருக்கும்‌. 
6000--8000 வரை வெள்ளணுக்‌ -: 
களும்‌, சுமார்‌ 8,50,000 பிளேட்‌ 
லெட்டுக்களும்‌ இருக்கும்‌? இவற்‌ 
றில்‌ இரத்தச்‌ சிவப்பணுக்களின்‌ 
ஆயுட்காலம்‌ மூன்று வாரங்கள்‌. 
பழையன அழிந்து, புதிய சிவப்‌ 
பணுக்கள்‌ உற்பத்தி ஆகும்‌. 
சிவப்பணுக்களில்‌ 1000-க்கு 2 
வெள்ளை அணுக்களே உள்ளன. 


இதேபோல்‌, 


முக்கு, சுவாசப்பை 


நமது முகத்திற்கே அழகைக்‌ 
காட்டுவது நமது ௩ 


A 


நமது மூக்கின்‌ வழியே நிமிடத்‌ க 


திற்கு 16 தடவை சுவாசம்‌ நடத்‌ 


rT 


க்‌ க அருத்தம்‌ 


‘ 2 ல, ய்‌ ட்‌ ! ௫ க = த்‌ . 
ஐரோப்பாவில்‌ நாகரிகம்‌ பிறப்பதற்குப்‌ பல நூற்றாண்டு 


ப 


களுக்கு முன்பே தமிழ்நாட்டில்‌ சுவையான அரிசி உணவைத்‌ 
தயாரிக்கும்‌ முறை பழக்கத்தில்‌ இருந்தது." 0] 71 கார்த்‌. 


ஆடி ஐப்பசி 


கிறது. ஒரு நாளைக்கு 21,600 


சுவாசம்‌ நடக்கிறது. 


ஹூ நாம்‌ நடக்கும்‌ பொழுது 24 


ர்‌ 


அங்குல சுவாசமும்‌, 


ஓடும்‌ 


_ பொழுது 48 அங்குல சுவாசமும்‌, 
தூங்கும்‌ பொழுது 50 அங்குல 


சுவாசமும்‌ உடல்‌ உறவின்‌ 
பொழுது 60 அங்குல சுவாசமும்‌ 
வெளிப்படுகிறது. . நமக்கு இயல்‌ 
பாக 12 அங்குல சுவாசம்‌ நடக்‌ 


்‌ கிறது, 


மனிதனுக்கு ஜுரம்‌ முதலிய 
உபாதைக்கு ஆளாகிய உடலா 
னது, ஓவ்வொரு டிகிரி ஜுரத்‌ 
திற்கும்‌ 10 சுவாசம்‌ அதிகரிக்கும்‌ 
எவ்வளவுதான்‌ கடுமையான 
ஜுரமானாலும்‌ 180 தடவை 
களுக்கு, அதிகமாக ஒரு நிமிடத்‌ 
திற்கு சுவாசிக்க இயலாது. 


நாம்‌ மூக்கின்‌ வழியாக 500 
கன அடிக்காற்றை ஒரு நாளில்‌ 
நாம்‌ சுவாசிக்கின்றோம்‌. அதா 
வது, அந்தக்‌ காற்று ஒரு அறை 
முழுவதும்‌ உள்ள காற்றின்‌ அள 
விற்குச்‌ சமமானது. 


சாதாரணமாக, நமது மூக்கி 


¥ னால்‌ சுமார்‌ 4,000 வெவ்வேறு 


வாசனைகளை 
கூர்மையான 


உணர முடியும்‌, 
வாசனைத்திறன்‌ 


௪. உள்ளவரது மூக்கானது 10,000 


வெவ்வேறு வாசனையை உணர 
முடியும்‌, 


76 


மூலிகை மணி ' 


மூக்கின்‌ மேற்பகுதியில்‌ மட்‌ 
டும்‌ ஒருகோடி அணுக்கள்‌ இருக்‌ 
கின்றன. இந்த அணுக்கள்‌ ஒவ்‌ 
வொன்றும்‌, வாசனையை 
உணர்ந்து மூளைக்கு அனுப்பு 
கின்றன. 


நமது மூக்கினால்‌ ' ஒன்றுக்‌ 
கொன்று வித்தியாசமான 
இரண்டு வாசனைகளை ஒரே சம 
யத்தில்‌ உணர முடியாது. 

நமது உடலில்‌, சுவாசப்பையா 
னது சுமார்‌ ஒருபவுண்டு நிறை 
யுள்ளது. அதில்‌ ஒரு அங்குலப்‌ 
பரப்பில்‌ நூறில்‌ ஒருபங்கு மட்‌ 
டுமே உள்ள நரம்புக்‌ குழாய்கள்‌ 
தாம்‌: அதன்‌ உயிர்நாடிகள்‌. 
நுண்ணிய முடிச்சுகளின்‌ மூலம்‌ 
அது வேலை செய்கிறது. 


கண்‌ 


நமக்கு, கண்ணானது, நாம்‌ 
கருவிழி இருக்கும்‌ பொழுதே கண்‌ 
தோன்றிவிடினும்‌, 8 வயதில்‌ 
தான்‌ பார்வை முழுக்‌ கூர்மையை 
அடைகிறது. ்‌ 

நமது கண்களின்‌ தசைகள்‌ 
மிகவும்‌ உறுதியானவை. தமது 
கண்ணில்‌ ஒரு பிம்பத்தை உரு 
வாக்கும்‌ பொழுது அவை ஒரு 
லட்சம்‌ தடவைகள்‌ அசைகின்‌ 
றன. ஒரு நிமிடத்திற்கு 80 


“இருப்பவன்‌ இரும்பைத்‌ தின்பான்‌ 
போறவன்‌ பொன்னைத்‌ தின்பான்‌” 


மூலிகை மணி ்‌ 76 ஆடி-ஐப்பசி 


தடவைகள்‌ கண்கள்‌ இமைக்‌ வர்ணமும்‌ புலப்படுவதில்லை. 

கின்றன. வர்ணங்களை இனங்கண்டுகொள் 

நமது இரு கண்களையும்‌ மூடிக்‌ ரம திறன்‌ மனிதன்‌ மட்டுமே. 
கொண்டு நம்மால்‌ ஒரே நேராக பெற்று இருக்கிறான்‌. இவ்வித47 

நடக்க ம J மாக மனிதனானவன்‌ 10,000 வர்‌ 
as ol: ணங்களை இனம்‌,கண்டு கொள்ள 


நம்மால்‌ கண்களை மூடிக்‌ முடியும்‌. 5 


கொண்டு தும்மவும்‌ முடியாது ! ்‌ (NSE 
தமது கண்ணின்‌ அளவு சரா காது i : 
சரியாக 24 மி,மீ. இதில்‌ கோடிக்‌ நமது காது-*ஓங்கார ' வடிவ 
கணக்கான மின்‌ இணைப்புகள்‌ முள்ளது என்றும்‌, அதன்‌ நிறத்‌ 
உள்ளன, ஒரே சமயத்தில்‌ தைக்‌ கொண்டு பிற்காலத்தில்‌ 
15,00,000 நுட்பமான தகவல்‌ குழந்தையின்‌ நிறத்தை -உறுதி 
களை அது தொகுக்கின்றது, நாம்‌ செய்யலாம்‌ என்பது நமது முன்‌ 
படிப்பவற்றில்‌ 80 சதவீதம்‌ கண்‌ ௫னார்களின்‌ கருத்து, 
கள்‌ 'தாம்‌ வாங்கி மூளைக்குக்‌ 
கொடுக்கின்றது. நமது உடலுறுப்புகளில்‌ அதி. 
ரவ கண்ணில்‌ உன்ன நுட்ப ப சதக்‌ எத்‌ “ஐம்‌ 
. மான பகுதி விழித்திரை, இதில்‌ ட்ட. 
சுமார்‌ 14,00,00,000 அணுக்கள்‌ 
வேலை செய்கின்றது. அதில்‌ என்று செவியைப்‌ பற்றி இறுதி 
18,00,00,000 செல்கள்‌ அந்த யாகக்‌ கூறயிருப்பினும்‌ -- ஐம்‌ 
பிம்பத்தை வாங்கி மூளைக்கு பொறிகளில்‌ காதைத்‌ தவிர 
மணிக்கு 800 மைல்‌ வேகத்தில்‌ மற்ற நான்கும்‌ அதனதன்‌ வேலை 
செய்தியை அனுப்பி வைக்கிறது, கஜ அதிகமாகச்‌ செய்தால்‌ 
நமது கண்ணானது பிறந்த சோர்வடைந்துவிடும்‌, ஐம்‌ 
உடனே நிறத்தை பேதப்படுத்தி பொறிகளில்‌ காதுக்கு மட்டுமே 
அறிந்துகொள்ளும்‌ 'திறன்‌இல்லை, அத்தகைய சோர்வை எதிர்த்துப்‌ 
நமது கண்களுக்குப்‌ பயிற்சி போராடும்‌ சக்தி உள்ளது. - 
யளித்தாலன்றி மனித கண்கள்‌ 
வர்ணங்களை வேறுபடுத்தி இனம்‌ 
கண்டு கொல்வதில்லை. 


மெய்‌, வாய்‌, கண்‌, மூக்கு,செவி 


நமது காதில்‌ ₹நாதத்தோல்‌” 
என்னும்‌ பகுதியை மூன்று முக்‌ 
கிய [எலும்பு இணைப்புகள்‌ 
புதிதாகப்‌ பிறந்த குழந்தைக்கு சேர்ந்து, நமது காதில்‌ விழும்‌ 
6-7 மாதங்கள்‌ வரையிலும்‌ எந்த சிறு ஓலியைக்கூட 22 மடங்கு 


கண்ணுக்கினியது பொன்னாங்கண்ணி 


ஆடி ஐப்பசி 


அதிகமாக்கி கேட்க வைக்கின்‌ 


“றன. 


செவியில்‌ ஒலிவிழுந்ததும்‌ 
80,000 .நுட்பமான இணைப்பு 
கள்‌ அதை மூளைக்குத்‌ தெரிவிக்க 
உதவுகின்றன. 

நமக்கு சிறுவயதில்‌ கரது கேட்‌ 
கும்‌ சக்தியைவிட, ஒவ்வொரு 
ஆண்டும்‌ குறைந்து கொண்டே 
வருகிறது. இளமைப்‌ பருவத்தில்‌ 
2/8 பங்கு குறைகிறது, நமது 
80-வது வயதில்‌ அரைக்கால்‌ 
பங்காக குறைந்து விடுகிறது. 


சருமம்‌ 

முழுமையான மனிதனின்‌ உட 
லில்‌ சருமமானது 8,000 சதுர 
அங்குல பரப்பு உள்ளது. இதன்‌ 
எடை 6 இராத்தல்‌ ஆகும்‌, 'இத 
யத்துடன்‌ ஒப்பிட இருமடங்கு 
அதிக எடையுள்ளது. 


நம்முடைய உடலிலுள்ள சர 
மத்தில்‌ சுமார்‌ 19,00,000-க்கும்‌ 
மேற்பட்ட வேர்வைக்‌ குழாய்கள்‌ 
நமது உடலைக்‌ குளிர்ச்சியாக 
வைத்துக்கொள்ள உதவுகிறது, 
இவற்றின்‌ மொத்த நீளமானது 
8 மைல்கள்‌ ஆகும்‌. 


நமது சருமத்தில்‌ ஒரு சதுர 
சென்டிமீட்டர்‌ பரப்பளவில்‌ மாத்‌ 
திரம்‌-100 நுட்பமான குழாய்கள்‌, 
12 அடி நீளமுள்ள நரம்புகள்‌, 
நூற்றுக்கணக்கான நரம்பு முடிச்‌ 


77 மூலிகை மணி 


சுகள்‌, 10 மயிர்க்கால்கள்‌, 16 
நாளங்கள்‌, 8 அடிநீள இரத்தக்‌ 
குழாய்கள்‌ உள்ளன. 

நமது சருமத்தில்‌ மாத்திரம்‌, 
வகைவகையாக சுமார்‌ 2,000 
நோய்கள்‌ வருகின்றன என்று 
கண்டுபிடித்துள்ளனர்‌. 

நமது உடலின்‌ உஷ்ண நிலை 
சராசரியாக 98,4 டிகிரி பாரன்‌ 
ஹீட்‌ (97 டிகிரி சென்டிகிரேட்‌), 
நமது உடலீல்‌ மொத்தம்‌ 18 
சதுர அடி சருமம்‌ உள்ளது. 

ஒரு சதுர அங்குலப்‌ பரப்பள 
வில்‌ சுமார்‌ 70 அடி நீளமுள்ள 
நரம்புகள்‌ உள்ளன. 

நமது 'மேல்தோலில்‌ மட்டும்‌ 
15,00,00,000 சுனைகள்‌ நமக்கு 
உணர்ச்சியை மூளைக்கு அறி 
விக்க உதவுகின்றன. மனிதனின்‌ 
மொத்த எடையில்‌ 6-ல்‌ ஒரு 
பங்கு சருமம்‌ ஆகும்‌. 

மனிதனின்‌ உடலில்‌ உள்ள 
சுத்தமான சருமமானது பல 
நுண்ணுயிர்களை அழித்துவிடு 
கிறது. சுத்தமான மனித உட 
லின்‌ மீது தென்படக்கூடிய 8 
கோடி நுண்ணுயிர்களில்‌ 
7,20,000 நுண்ணியிர்கள்‌ ஒரு 
மணி நேரம்தான்‌ உயிர்வாழ்‌ 
கிறது. 8 மணிநேரம்‌ அவ்வளவு 
உயிர்வாழக்கூடியது நுண்ணு 
யிர்கள்‌ 7000 கூட இல்லை, 

மனிதனின்‌ உடலில்‌ மூக்கு 
நுனி, கை விரல்கள்‌, கால்‌ விரல்‌ 


சாப்பிணி மருந்தேற்காது 


“a 


 மூசிகை. மணி 78 


. ஆடிஐப்பசி 


கள்‌, முதுகின்‌ கீழ்ப்பகுதி ஆகிய 
வையே குளிரை நன்றாக உண 
ரக்‌ கூடிய பகுதிகளாகும்‌. 
குளிரை நன்கு உணரும்‌ நரம்‌ 
பிழைகள்‌ இந்தப்‌ பகுதியிலேயே 
இடம்பெற்றுள்ளன. உடம்பின்‌ 
சில பகுதிகளிலும்‌ குளிரை உண 
ரக்‌ கூடிய இத்தகைய மையங்‌ 
கள்‌ மொத்தம்‌ 2,50,000 உள்‌ 
ளன. 

மனித உடலில்‌ உஷ்ணத்தை, 
உணரும்‌ மையங்கள்‌ மட்டும்‌ 
சுமார்‌ 80,000 உள்ளன. 


. மனித உடம்பின்‌ தோலின்‌ 
மீது வலியை உணரக்கூடிய 
மையங்கள்‌ 20,00,000 முதல்‌ 
40,00,000 வரை உள்ளன, 
அதாவது, 0.15 சதுர அங்குலத்‌ 
தில்‌ 100 முதல்‌ 200 வரை உள்‌ 
னன. 


“வலி என்பது ஆரோக்கி 
யத்தின்‌ காவல்காரன்‌”? ' 
பண்டைய கிரேக்கப்‌ 


பழமொழி 
ஏனெனில்‌ உடம்புக்கு ஏதோ 
கோளாறு நேர்ந்திருக்கிறது 


என்பதை வலிதான்‌ எச்சரிக்‌ 
கிறது. வலியுணர்ச்சி இல்லாவிட்‌ 
டால்‌,மனிதனுக்குப்‌ பாதுகாப்பே 
இல்லாது போய்விடும்‌; அதா 
வது, மனிதனுக்கு வரப்போகும்‌ 
ஆபத்தை அவன்முன்னதாகவே 


மனிதனால்‌ தாங்கிக்‌ கொள்ளக்‌ 
கூடிய அதிக அளவு வெப்பம்‌ 
111.2 முதல்‌ 118 டிகிரி பாரன்‌ 
ஹீட்‌ ஆகும்‌, அதேபோல மனித 
னால்‌ தாங்கிக்கொள்ளக்‌ கூடிய 
குறைந்த அளவு_குளிர்நிலை 77 
டிகிரி முதல்‌ 80.6 டிகிரி பாரன்‌ 
ஹீட்‌ ஆகும்‌, 

_ படிப்படியாக வெப்பம்‌ அதி 
கரித்து வரும்‌ வறண்ட சூழ்நிலை 
யில்‌ மனிதனானவன்‌ 802 முதல்‌ 


-820 டிகிரி பாரன்ஹீட்‌ வெப்‌ 


பத்தைச்‌ சிறிது நேரமே தாங்கிக்‌ 
கொள்ள முடியும்‌. 


நலைமுடி 

நமது தலையில்‌ 120 சதுர அங்‌ 
குலத்திற்கு 1,000 மயிர்க்கால்‌ 
கள்‌ உள்ளன. நமது தலையில்‌ 
மட்டும்‌ 1,20,000 தலைமுடி உள்‌ 
ளது. 

நாம்‌ நமது தலையை ஒவ்வொரு 
தடவை வாறும்பொழுதும்‌ 80-60 
வரை முடி உதிர்கின்றன. நமது 
தலைமுடியானது ஓரு வருடத்‌ 
திற்கு 5-6 அங்குலநீளம்‌ வளரு 
கின்றன. 

மனிதமுடியின்‌ பளுவைத்‌ தாங்‌ 
கும்‌ திறன்‌, பல உலோகக்‌ கம்பி 


களைக்‌ காட்டிலும்‌ அதிகமாகும்‌; - 


உதாரணமாக ஈயக்கம்பியின்‌ 
திறன்‌ சதுர மில்லி .ரீட்டருக்கு 5 
பவுண்டுதான்‌; துத்தநாகக்‌ கம்பி 


அறியாமல்‌ அவன்‌ மாண்டுவிடக்‌ யின்‌ திறன்‌ சதுர மில்லிமீட்‌ 
கூடும்‌, டருக்கு 971 பவுண்டுதான்‌; 


ஆபத்துக்கு அருகம்புல்‌ உதவும்‌ 


ஆடிஜப்பசி 


மூலிகை மணி 


அலுமினியக்கம்பியின்‌ திறன்சதுர 
மில்லி மீட்டருக்கு 62% பவுண்டு 
தான்‌, பிளாட்டினக்‌ கம்பியின்‌ 
திறன்‌ சதுர மில்லிமீட்டருக்கு 75 
பவுண்டுதான்‌, ஆனால்‌, மனித 
முடியின்‌ திறனோ, சதுர மில்லி 
மீட்டருக்கு 100பவுண்டு ஆகும்‌! 
நமது தலைமுடிகள்‌ அனைத்தும்‌ 
சேர்ந்து 5 டன்‌ எடையைத்‌ 
தூக்க வல்லது. 


நமது உடலிலுள்ள நரம்புகள்‌ 
நமது உடலில்‌ மொத்தம்‌ 206 


எலும்புகள்‌ உள்ளன. ஆனால்‌, 
நமக்குக்‌ குழந்தைப்‌ பருவத்தில்‌ ' 
7 எலும்புகள்‌ அதிகமாக இருக்‌ ' 


கும்‌, குழந்தை வளர.வளர இந்த 


T எலும்புகளும்‌ ஒன்றாகச்‌ 
சேர்ந்து விடுகின்றன. 
மண்டை ஓட்டில்‌ _— 22 
தோள்‌ வளையத்தில்‌ - 64 


இடுப்பு வளையத்தில்‌ -- 62 


மார்பகத்தில்‌ _ 25 
காதுகளில்‌ — 6 
முதுகெலும்புத்‌ 


தொடரில்‌ அ 26 
மற்றும்‌ (ஆப்பு எலும்பு? - 1 


206 


விலங்கினங்களிலேயே மனித 
னால்‌ மட்டுமே முதுகின்‌ வழியே 
மல்லாந்து படுத்துக்‌. கொள்ள 
முடியும்‌ அதேபோலவே மனித 
னால்‌ மட்டுமே நகைக்க முடியும்‌, 


சித்த மருத்துவ முறையில்‌-- 
நமது உடலானது--96 தத்து 
வங்களை அனுசரித்து 7,200 
இரத்தக்‌ குழாய்களும்‌, 18,000 
நரம்புகளும்‌, 10 முக்கிய சுத்த 
இரத்தக்‌ குழாய்களும்‌, 10பிரரண 
குழாய்களும்‌ சேர்த்துப்‌ பின்னப்‌ 
பட்ட ஒரு வலைக்கூண்டாக 
அமைக்கப்பட்டுள்ளது. 


மேலும்‌ இந்த உடலானது-- 
முப்பிணியாகிய பித்த, 
சிலேத்துமம்‌ என்ற தத்துவத்தின்‌ 
கீழ்‌ அடிமைப்பட்டு 4,448 நோய்‌ 
களை ஏற்படுத்துகின்றன என்றும்‌ 
நமது உடலில்‌ மொத்தம்‌ நாடி 
நரம்புகள்‌ 72,000 என்றும்‌ சித்‌ 
தர்‌ பாடல்களினால்‌ நாம்‌ அறி 
கிறோம்‌. ்‌ « ல 


வாத, 


mr வை வைகை 


பத்து மிளகிருந்தால்‌ பகைவன்‌ வீட்டிலூம்‌ 
ம்‌ உண்ணலாம்‌. 


மாதா ஊட்டாத அன்னம்‌ மாங்காய்‌ ஊட்டும்‌ 


ஆலும்‌ வேலும்‌ பல்லுக்குறுதி 


.395252525352595059225:25252505050505050060505 
இதய ஒலி 
ட. அபவிட்கிக்ள்‌ 


அன்புள்ள அய்யா, 

6 மாதம்‌ சேர்ந்தார்ப்போல வெளியிட்ட தங்கள்‌ 
“மூலிகை மணி” இதழ்‌ கிடைக்கப்‌ பெற்றேன்‌. இருண்‌ 
டிருந்த தமிழ்‌ (சித்த) மருத்துவ உலகில்‌ மீண்டும்‌ ஒளிவிளக்‌ 
்‌ கேற்றிவைத்ததற்கு நன்றி, மகிழ்ச்சியும்‌ கூட. 

தாமதமாக வெளிவந்த போதிலும்‌ “மூலிகை மணி'யின்‌ 
தரம்‌ குன்றாமலும்‌, கருத்துச்‌ செல்வம்‌ குறையாமலும்‌, 
மேலும்‌ சிறப்புடனும்‌, தங்கள்‌ தந்தை காட்டிய, நடத்திய 
வழியிலேயே, சிறிதும்‌ பிரளாமல்‌, கட்டிக்காத்து அதுவும்‌ 
எண்ணற்ற இடையூறுகளுக்கும்‌, இடஞ்சல்களுக்கும்‌, 
தடங்கல்களுக்கும்‌ இடையிலும்‌, அதே சமயம்‌ கடுமையான 
பொருளாதார வசதி குறைவிருந்தும்‌, (மூலிகை மணி'யை 
வெளிக்கொணர்ந்து, தமிழ்‌ (சித்த) மருத்துவத்திற்குத்‌ 
தங்கள்‌ பணியை செவ்வனே ஆற்றும்‌ சீரிய செயலைப்‌ 
பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. தமிழ்‌ மருத்துவத்தில்‌ 
அனுதாபமுள்ள, ஆர்வமுள்ள, அக்கரையுள்ள, அனுபவ -: 
முள்ள அனைவரது பாராட்டுதலுக்கும்‌ உரியர்‌ ஆகின்றீர்கள்‌ 
என்பதை கூறினால்‌ மிகையாகாது. 

காரணம்‌ “மூலிகை மணி' தனிப்பட்ட ஒருவருடைய 
சொத்து, சொந்தம்‌ என்பது போய்‌, தமிழ்‌ மருத்துவத்தின்‌ 
குரல்‌, ஜீவநாடி, பொது சொத்து என்ற நிலைக்கு, தன்னு 
டைய இடைவிடாத தொண்டின்‌ மூலம்‌, உயர்த்தி, தன்னை 
யும்‌-தான்‌ ஆரம்பித்து, நடத்திய (முலிகை மணி'யையும்‌, 
தமிழ்‌ மருத்துவத்திற்கே அர்ப்பணம்‌ செய்த அமரர்‌ வேலூர்‌ 
டாக்டர்‌ கண்ணப்பர்‌ செய்த பணியை தாங்களும்‌ தொடர்ந்து 
செய்து வருவது தமிழ்‌ மருத்துவ உலகில்‌'ஒரு பெரிய சாதனை 
ஆகும்‌. தமிழ்‌ மருத்துவம்‌ செய்த பூர்வ ஜென்ம பயன்‌ 
என்று கூறினாலும்‌ மிகையாகாது. இப்பணியை தொடர்ந்து 
செய்யுமாறு பணிவன்புடன்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌ 


கணேசன்‌ 
104-A-1, நாராயணசாமி பிள்ளை தெரு, 
பெரமனூர்‌, சேலம்‌-7 


631௧ NASA 22 ௧12 AEA DANE SE AE: ௮௧௮1௧212௮௧ ௮12 SASSI Nese இஃ 
36562899225265626262625:2525262666862625252202-0 
ட இல்‌ 
வ (672 
யி 12 
ம்‌ [. ns . . ௫ டு ப்‌ 
2 கண்களின்‌ பாதுகாப்புக்கும்‌--தலைவலி, பீணி ம்‌ 
1) நே 
% ்‌ > ட - ட DD) 
சி சம்‌ போன்ற நோய்களிலிருந்து நிவாரணம்‌ ம்‌ 
a2 TN 
மூ பெறவும்‌ உதவும்‌ $e 
மத ச்‌ ந 602 
Ls ப்‌ 
ட த அட்ர்பதம்‌ > 
2 கண்ணப்பரின்‌ ல்‌ 
பி 1 
| 0 
ap ஸு க. ரூ பது ௯. ௯. ஃ டு 
| நேந்தரம்‌ பூண்டுந்‌ நைஸ்‌ |. 
22] 5( xR = 
ஸ்‌ ரி 
= ட 
HS து 
ட்‌ pn > கட ௮. 
2 விலரங்கட்த :.- 0 
பி 
(3 ட 4 s . டூ ப்‌ 
Ag நேரிலும்‌, அஞ்சல்‌ வழியும்‌ ஆலோசனைக்‌ 
ப்‌ 5, ட ௬. ௬. ௩. ஆ 
ம குப்பின்‌ ரூ. 25 ௩௦ அனுப்பிப்‌ பெறலாம்‌. ்‌ 
ச்‌ 
சீர 
i ்‌ 
“ஓ மூலிகை மணி தயாரிப்பு & 
ல்‌ ்‌ % 
ஸூ 22, பாலாஜி அவின்‌ நு 2-வது நெரு 
1 aie 
படப்‌ 4 
“ம நிருமலைர்பிள்ள வீதி ah 
AY க்‌ ர்‌ ந்‌ 
2 நி, நகர்‌, ரென்னை-600 017. 9 
ட்‌ VY 
4 தொலைபேசி : 442947 ல்‌ 
3 ட 
io 2 
டா ்‌ ௪. ௪. ப்‌ ௯. இ ப 
2. மூலிகைமணியின்‌ சென்னை நகர விற்பனையாளர்‌ ; 2 
ச்‌ 


2 3, 16, முத்து, 94, பிரிக்ளீன்‌ ரோட்‌, ஓட்டேரி, ரன்னை. 92% 


ர்ல்‌ 

பதித்தல்‌. வலன்‌ ன அ > A 

ECE GEESE ESE 
Wrapper Printed at Mooligai Mani Press, Madras-30. 


Regd. No. M: 8354 MOOLIGAI MANI 
35%3533:32222:0:2:2525250506062505052505 
கண்ணப்பரின்‌ 
அரிய உழைப்பின்‌ கண்டுபிடிப்பு 


மூலிசைக்‌ காய கலம்‌ 


போகர்‌ சத்த காண்ட முறைப்படி. 
சிவகரந்தை, சீந்தில்‌, நெல்லிக்கணி 
அமுக்கினாங்கிமங்கு போன்ற 

கல்ப முலிகைகளுடன்‌ 

அகத்தியர்‌ செந்தூரம்‌ 400 
முறைப்படி இரத்த 
உ.ற்பத்திக்குதவும்‌ செந்தூரமும்‌ 


மற்றும்‌ பல்வேறு இயற்கைத்‌ தாதுப்‌ பொருட்களைக்‌ 
கொண்டும்‌ தயாரிக்கப்பட்டது. 


இல்லறம்‌ ஏற்கும்‌ இனிய மணமக்களுக்கும்‌ 
40 வயதைக்‌ கடக்கும்‌ அன்பர்களின்‌ 
நல வாழ்வுக்கும்‌ உறுதுணைபுரியும்‌. 


விவரங்கட்கு : நேரிலும்‌ அஞ்ரல்‌ வரியும்‌ ஆலோசனை பெறலாம்‌, 
சென்னையில்‌ வேலூரில்‌ 
மூலிகைமணி தயாரிப்பு (ஓவ்வொரு ஞாயிறும்‌) 
22, பாலாஜி அவின்யூ 17 மூலிகைமணி அலுவலகம்‌ 
திருமலைப்பிள்ளை வீதி, அறை எண்‌, 6, CSP பில்டிங்‌ 
தி.நகர்‌, சென்னை-600 017 தென்னமரத்‌ தெரு 
தொலைபேசி: 4.42947 வேலூர்‌, வ. ஆ. மா. 


3₹383892262242622262296:9622962696929696929056 


20 


